Registered No. M. A390 “"SIDDKANT HAM" 


Vol. 41 —Ne 8 
Acc. NO: SU24 0 


சைவ இத்தாந்த மகா ௪மாஜத்‌ இங்கள்‌ வெளியீடு 
*தன்க டன்னடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து ேடப்பதே ' 


உள்ளுறை பக்கம்‌ 
திருப்புகழ்‌-வெளிவராத பாடல்கள்‌ ட 3446 
திருஈங்கோய்‌ மலை ட 228 
திருக்குறளில்‌ இறையுண்மை ட (121: 
வழிபாட்‌ டின்‌ பண்புகளும்‌ பாவனைகளும்‌ 894 
திருமத்திரம்‌ அரியவுரை ன 299 
ஆவணித்‌ திங்கள்‌ சிறப்பு நாள்கள்‌ ஃ.. கி] 
மதிப்புரை வ 2122 


சமாஜத்‌ தேர்வுகளின்‌ பாடத்திட்டம்‌ ககர 


- 


இதழாசிரியர்‌ : மு. அருணாசலம்‌, எம்‌.ஏ., 
துணையிதழாசிரியர்‌ : வித்துவான்‌ அம்பை. இரா. சங்கரன்‌, 
சைவ சித்தாந்த மகர சமாறம்‌, 
12, இழக்கு மாடவீஇ, மயிலாப்பூர்‌, சென்னை-4- 


சமாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்ட அறிவிப்பு 


சென்னை மயிலாப்பூர்‌ குருகாக முதலி தெருவிலுள்ள 
சமா௪ அலுவலகத்தில்‌ 25-8-08 ஞாயிற்றுக்கிழமை காலை 
9.80 மணிக்குச்‌ சமாசச்‌ செயற்குழுக்‌ கூட்டம்‌ கிகமும்‌. 
அவ்வமயம்‌ வரவு செலவு எணக்கு; ஆண்டுவிழா ஆய பிற 
இன்றியமையாச்‌ செய்திகள்‌ பற்றி முடிவெடுக்கப்பெ௮ம. 
செயற்குழு உணப்யினர்கள்‌ யாவரும்‌ வர்க கலம்‌அகொள்ளாு 
மாறு கேட்டக்கொள்ளப்பெறு ன்றனர்‌. (செயலாளர்‌) 


இழ்க்காணும்‌ அன்பர்கள்‌ ஈம்‌ சமாஜ ஆயுள்‌ உறுப்பின 
சாகக்‌ சேர்ந்துள்ளனர்‌ என்பதைக்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
கன்மம்‌, 
1, இரு. மாசிலாமணி முதலியார்‌ அவர்கள்‌, 
1/1, டி. சில்வா சோடு, 
மயிலாப்பூர்‌, சென்னைஃ4, 


2. திரு. 11. ஜெயராமன்‌ அவர்கள்‌, 
“குமரகுரு இல்லம்‌ ” 
19, புஷ்பாவதி அம்மாள்‌ தெரு 
மேலை மாம்பலம்‌, 
சென்னை_33, 
பிற செய்திகள்‌ 
இலங்கை திருகோணமலையில்‌ செல்வகுத்துக்‌ கும 


௫வாமி திருக்கோயில்‌ திருவிழாவில்‌ 6-668 அன்ற திருக்‌ 
கோயில்‌ அசிரியர்‌ இரு. புலவர்‌ முருகவேள்‌ அவர்கள்‌ 


“* உலக முய்ய வக்தவர்‌ '”? என்னும்‌ பொருள்பற்றியும்‌ ஈம்‌ 
சமாஜப்‌ பொருளாளர்‌ வித்துவான்‌ திரு. பி. சொ, சண்‌ 
முகம்‌ பிள்ளையவர்கள்‌ “ முருகன்‌ பெருமை '' என்னும்‌ 


பொருள்பறறியும்‌ விரிவுசையாற்றினார்கள்‌. அத்துடன்‌ 
திரு. பிள்ளையவர்கள்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ இலங்கையில்‌ பல 
தலங்களையும்‌ தரிசித்து வந்தனர்‌. 


Reg. M. 2330 ௨ 


சிவமயம்‌ 


சிக ந்தம்‌ 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ ௮ம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு. 


ரவ | கலக ண ஆவணி 1968 ஆகஸ்டு | இதழ்‌ 8 


இருப்புகம்‌-வெளிவராத பாடல்கள்‌ 
(ஆசிரியர்‌) 


சைவ சித்தாந்த மகர சமாஜத்தின்‌ திருப்புகழ்ப்‌ பதிப்‌ 
பில்‌ (1905) 1361 பாடல்கள்‌ அச்டெப்பட்டள்ளன. தமிழ்‌ 
சாடு முழுமையுமுள்ள ஏடுகளைக்‌ திட்டமிட்டுத்‌ திரட்டி. 
ஆராய்ந்தால்‌, பின்னும்‌ பல கிடைக்கக்கூடும்‌. இடைச்‌ 
செருகல்கள்‌ இருப்பது உண்மையே. இருப்பினும்‌, உண்‌ 
மைப்‌ பாடல்கள்‌ சில நிச்சயம்‌ கிடைக்கக்கூடும்‌. சென்ற 
ஆண்டு, மாயூசம்‌ தாலுக்கா கங்கணம்‌ புத்தூர்‌. காலஞ்‌ 
சென்ற சுப்பையா பிள்ளையவர்கள்‌ புதல்வர்‌ தருமலிங்கம்‌ 
பிள்ளையவர்களிடமிரும்‌.து ஓர்‌ ஏடு கிடைத்தது, அதில்‌ 
1200க்கு மேற்பட்ட பாடல்கள்‌ இருந்தன. அவற்றைத்‌ 
£ தணிகைமணி வ. ௯. செல்கல்வராய பிள்ளையவர்கள்‌, முருகப்‌ 
பெருமான்‌ திருவடிக்கே பதித்த நெஞ்சு உடைவர்கள்‌ ஆத 
வினலே, தமன தனிமையையும்‌ பொருட்படுத் கான, அருட்‌ 
கவி-சேஅ.சாமன்‌, அவர்‌ முன்னவர்‌ சுப்பிரமணியன்‌ அணை 
கொண்டு பரிசோதித்து, வெளிவராத பாடல்கள்‌ நான்கு 


518 சித்தாந்தம்‌ 


இருர்‌ சமை கண்டு பிரதிசெய்து உரை எழுஅவித்து வெளி 
யிடுமாறு பணித்தார்கள்‌. அவற்றைக்‌ ழே காணலாம்‌, 
பெருமான்‌ முருகன்‌ பிள்ளையவர்களுக்கு உடல்‌ வலிமையை 
அருள்வானாக, 


(ஒலையிற்‌ பாடல்‌ எண்‌ 107) 


தனதனா தனன தன தனதனா தனன தன 
தனதனா தனனதன தனதான 


*இவணிதா வியமனதும்‌ அழகுமா ணடைமதன 
சிலையுலா வியபுருவம்‌ விழிசேல்கள்‌-- 

இகழுமா மதுமுகமும்‌ இருளூலா வியகுழல்கள்‌ 
இருவினோ வியகனக 


தனபாரம்‌ 
தவளவா ணகையுமினின்‌ இடையுலா வியஈடையர்‌ 
சரசமா மயில்களென இளையோர்கள்‌-- 


தமிழின்‌ மோ இனியெனவெ சொலியுமே பணியுமொரு 


சரசமோ! இனியுதற அருள்வாயே; 


புவனிகா டடையதுயில்‌ பரமர்‌ நா டடையசடை 
புகழெலா மடைய நகை ஒளிமீதே- 

பொடிகளால்‌ மருவஇள வெயிலுலா வியகழல்கள்‌ 
பொலியவே மழுவுழையும்‌ 


உடனாடப்‌ ; 
பவுரிநா டகமருளும்‌ எனதுதா யிடமருவு 
பரமரா சியனருளூ முருகோனே 
பழநிமா மலைமருவும்‌ என துமோ இனியமளி 
பழஇநா யெனைமருவு பெருமாளே. 


*சிவணி தாவிய மனது-நிற்ப தொத்து நிலையிலா 
நெஞ்சம்‌”'-அப்பர்‌ 6-95-4. 


LD} 


திருப்புகழ்‌-வெளிவராத பாடல்கள்‌ 219 


நிலைபெற்‌ நிருப்பது போல இருந்து, ஆனால்‌ தாவிக்‌ 
கொண்டே  இருக்கன்றமனமும்‌, அழிய பெருமை 
பொருந்திய நடையும்‌, மன்மதனுடைய (கரும்பு) வில்‌ 
போன்ற புருவமும்‌, சேல்மீன்‌ போன்ற கண்களும்‌, 


விளங்கக்‌ கூடிய சிறந்க சந்திரனைப்‌ போன்ற முகமும்‌, 
இருட்டை ஓத்ததான (கரிய) கூந்தல்களும்‌, ௮ழூய 
சித்திரம்‌ போன்ற பொற்றன பாரமும்‌, 


வெண்ணிறமுள்ள ஒளிபொருந்திய பற்களும்‌ மின்னல்‌ 
போன்ற இடையும்‌, உலவுகின்ற நடையும்‌ கொண்ட, 
இனிய அழூய மயில்கள்‌ எனக்‌ கூறும்‌ இளைஞர்கள்‌ 


இனிய மோகினி என அவர்களை (அந்தப்‌ பெண்களை) 
ஒப்பிட்டுப்‌ பணீசன்ற அத்தொழில்‌ ஒரு விளையாடலோ ? 
இனிமேல்‌ இத்தகைய விளையாட்டுகள்‌ என்னை விட்டு 
நீங்க அருள்‌ புரிக. 


பூமியிலுள்ள காடு முதலாக, துயில்கின்‌ ற திருமாலின்‌ 
நாடாம்‌ வைகுந்தம்‌ வரை வீசுகின்ற சடையானது புக 
ழெலாம்‌ அடையவும்‌, வெண்பொடியாகிய திரு ற்றால்‌, 
மிகுந்த ஒளியானது திருமேனியின்மீது பொருந்தித்‌ திகழ 
வும்‌, இளவெயில்‌ போன்ற ஒளிவீசும்‌ கழல்கள்‌ விளங்க 


வும்‌, மழுவும்‌ மானும்‌ உடன்‌ ஆடவும்‌, 


எனது தாய்‌ போல்வாளாம்‌ பார்வதி தேவியின்‌ இடது 
பக்கத்திற்‌ பொருந்தி வீற்றிருக்கின்ற வளைந்துவரும்‌ கூத்‌ 
தாகிய பவுரி நாட்டியம்‌ புரியக்‌ கூடிய பரமரகசிய மூர்த்தி 
யாகிய சிவபிரான்‌ அருளிய குழந்தையே ! 


பழநி” என்னும்‌ பெரிய மலையில்‌ வாழும்‌ என்‌ ஆசைத்‌ 
தாயாகிய வள்ளியம்மையின்‌ மஞ்சத்தில்‌ அவளுடன்‌ 
பழூ, (பின்‌) அடியேனையும்‌ தழுவி ஆட்கொள் கின்ற 
பெருமாளே! 


880 சித்தாந்தம்‌ 
(பாடல்‌ எண்‌ 253) 


தனதன தான தனதன தான 
தனதன தான தனதான 


கருவெனு மாயை உருவினில்‌ மூழ்க 


வயதள வாக நிலமீதுல்‌-- 
கலைதெரி வாணர்‌ கலைபல நூல்கள்‌ 

வெகுவித மாக கவிபாடித்‌ ; 
தெருவழி போகி பொருளெனு மாசை 

இரவியம்‌ நாடி நெடிதோடிச்‌-- 
சிலைநுதல்‌ மாதர்‌ மயலினில்‌ மூழ்கி 

சிறுவித மாக இரிவேனோ ; 
அருளநு போக குருபரனே ! உள்‌ 

அடியவர்‌ வாழ அருள்வோனே-- 
அரனிரு காதில்‌ அருள்பர ஞா 

அடைவினை ஒதி அருள்பாலா ; 
வெருவிடு சூரர்‌ குலஅடி வேரை 

விழவிடு சாசு வஇபாலா-- 
மிடலுட லாளர்‌ அடரசுர்‌ மாள 

விடுஃயில்‌ வேல ! பெருமாளே, 


கருக்குழி என்னும்‌ மாயை வடவத்தில்‌ வீழ்ந்து மூழ்க 
(ப்‌ பிறந்த) வயது ஏறப்‌ பெற்று உலகத்தில்‌ கல்வியில்‌ 
வல்ல புலவர்கள்‌ பயிலும்‌ பலவிதமான கலைநூல்களும்‌, 
பலவகையான கவிகளும்‌ பாடி, 


வீதி வழிகளிலெல்லாம்‌ போய்‌ அலைந்து “பொருள்‌? 
எனப்‌ பேர்‌ பெற்றதான ஆசையைக்‌ கொடுக்கும்‌ செல்‌ 
வத்தை விரும்பி (எங்கும்‌) பெரிதும்‌ அலைந்து ஓடி, 


திருப்புகழ்‌-வெளிவராத பாடல்கள்‌ 291 


வில்‌ போலும்‌ நெற்றியுடைய பெண்கள்‌ மயக்கத்தில்‌ 
முழுச்‌ சன்னத்தனமாக நான்‌ சரியவயமோச்‌ (கூடாது 
என்றபடி). 


அருள நுபவத்தைத்‌ தரும்‌ குருபர மூர்‌த்தியே!/ உன்‌ 
னுடைய அடியார்களெல்லாம்‌ வாழ்வதற்குத்‌ திருவருள்‌ 
புரிபவனே! 


சிவபெருமானுடைய இரண்டு காதுகளிலும்‌ திரு 
வருள்‌ மயமான தும்‌ மேலான தமான ஞானபூரணத்தை 
(மூழூஞானப்‌ பொருளை ) உபதேசித்தருளிய பாலகனே! 


பயப்படுகன்ற சூரர்களுடைய குலத்தின்‌ அடி. 
வேரைக்‌ களைந்து (மூலவேரை வெம்‌.) வீழ்த்திய நிலை. 
பேறுடைய பார்வதி மீதவியின்‌ குழந்தையே/ 


வலிமை படைத்த உடம்பை உடையவர்களும்‌ 
அடர்ந்து (கூட்டமாக) வருபவர்களுமான அசுரர்கள்‌ . 
அழிய விடும்‌ கூரிய வேலாயுதத்தையுடைய பெருமாளே! 


(பாடல்‌ எண்‌ 864) 


தந்த தனந்த தனத்த தானன 
தநத தனந்த தனத்த தானன 
தந்த தனந்த தனத்த தானன தனதான 
தங்க மிகுந்த முலைக்க டாமலை 
பொங்க விரும்பிய முத்து மாலைகள்‌ 
தங்க அணிந்து முறுக்கும்‌ வேசியர்‌ மொழியாலே 
சஞ்சல மிஞ்சி மயக்கி யேஒரு 
்‌ மஞ்ச மிருந்து சுகிக்க வேவளர்‌ 
சந்து சுகந்த முடித்து நூலிடை இடையாடக்‌ : 
கொங்கை குலுங்க வளைத்து வாயத 
ரங்க ளருந்தி ருசிக்க வேமத 
குங்கும மிஞ்சு கழுத்து லேகுயி லெனஒசை- 


nap சித்தாற்தம்‌ 


கொண்டவர்‌ இந்த விதத்தி னாடர 

சங்கிலி கொண்டு பிணித்து மாமயில்‌ 

கொஞ்சி மகிழ்ந்த வறட்டு வீணியர்‌ உறவாமோ? 
இங்கள்‌ அரும்பு சலத்தி லேவிடம்‌ 

வந்தது கண்டு பயப்ப டாதவர்‌ 

சிந்தை நடுங்கி இருக்க வேமயில்‌ மிசையேறிச்‌-- 
சிங்க முகன்தலை வெட்டி மாமுகன்‌ 

அங்க மறுந்து கிடக்க வேவரு 

சிம்பு ளெனும்படி விட்ட வேலுள குருநாதா ; 
மங்கை மடந்தை கதிக்கு நாயகி 

சங்கரி சுந்தரி அத்து யானனை 

மைந்த னெனும்படி பெற்ற ஈசுரி தருபாலா- 
மந்திர தந்திர முத்த யோகியர்‌ 

அஞ்சலி செங்கை முடிக்க வே௮ருள்‌ 

வந்து தரும்படி *நித்த மாடிய பெருமாளே. 

*நித்தம்‌-௩டனம்‌ 


பொன்னணிகளை மிகுதியாக அணிந்த மதயானை 
போன்ற கொங்கைகள்‌ பூரிக்கும்படி.த்‌ தாங்கள்‌ விரும்பிய 
முத்து மாலைகளைத்‌ தங்கியிருக்கும்‌ வண்ணம்‌ அணிந்து 
கொண்டு முறுக்கி மினுக்கும்‌ விலைமாதர்கள்‌ (தம்‌) பேச்சி 
னாலே, 


மிகுந்த கவலையுள்‌ ளவர்களாக (கடித்துத்‌ தம்மிடம்‌ 
வருகின்‌ றவர்‌ களை ) மயகக, ஒப்பற்ற கட்டிலிற்‌ படுத்து 
இன்பம்‌ அனுபவிக்க வேண்டி, நிறைந்த சந்தனப்‌ புகை 
மற்றும்‌ ஈறும்புகைகளையும்‌ கூந்தலுக்கு ஊட்டி. முடித்து, 
மால்‌ போன்ற இடையானது இடையிடையே ஆட, 


முலைகள்‌ குலுங்க உடலை வைத்து, வாயிதழ்‌ ஊறும்‌ 
அமுதை அவர்கள்‌ பருகி ருசிகாணுமாறு, மான்மதமாம்‌ 
கஸ்தூரியும்‌ குங்குமமும்‌ பூசப்பெற்ற கழுத்தில்‌ “இது குயி 
லீன்‌ குரலோ” என்னும்படியான குரலைக்‌ கொண்ட வர்கள்‌ 


| ந்‌ % 
திருப்புகழ்‌-வெளிவராத பாடல்கள்‌ 228 


இந்த விதத்திலேயே ஆடும்‌ அரவு போன்‌ ிருக்கும்‌ 
அல்குலாகிய சங்கிலியைக்‌ கொண்டு ஆடவர்களைக்‌ கட்டிச்‌ 
சிறந்த மயில்‌ போலக்‌ கொஞ்சு மொழிகளைப்‌ பேசி மகிழும்‌ 
வறட்டு ஜம்பம்‌ பேசும்‌ வீணான ஆடம்பரப்‌ பெண்களின்‌ 
உறவு (எனக்கு) ஆகுமோ (ஆகாது என்றபடி.) 


சந்திரன்‌ உதித்த கடல்கீரிலே விடமும்‌ கூடப்‌. றந்த 
தைக்‌ கண்டு பயப்படா தவரான ஆதிசேடன்‌ மனங்கலங்கி 
யிருக்கவும்‌, மயில்வாகனத்தின்‌ மேலேறி, 


சிங்கமுகாசுரனுடைய தலையை வெட்டி, யானை 
முகத்தவனாம்‌ தாரகனுடைய உடல்‌ அங்கங்கள்‌ அறுந்து 
கஇடக்கும்படி. வந்ததான சரபப்‌ புள்ளென்று சொல்லும்‌ 
படியாக விடுத்த வேலாயுதத்தையுடைய குருநாதனே! 


மங்கைப்‌ பருவ தீதவளும்‌, மடந்தைப்‌ பருவத்தவளும்‌, 
பரகதிக்குத்‌ தலைவியும்‌, சங்கரன்‌ பத்திசியும்‌, அழகியும்‌, 
யானை முகமுடைய விகாயகரைத்‌ தன்‌ மகன்‌ எனும்படி. 
யாகப்‌ பெற் றருளிய ஈச்வரியுமான தேவி பெற்றெடுத்த 
குழந்தையே/ 


மந்திரங்களி.லும்‌ தந்திர சாஸ்‌இிரங்களிலும்‌ வல்லபை 
படைத்த (ஜீவன்‌) முக்தர்களான மகாயோகிகள்‌ கூப்பிய 
செம்மையான (தமது) கைகளை முடிமேற்‌ சேர்த்து வணங்க 
வும்‌, வந்து, திருவருளை அவர்களுக்கு உதவும்‌ பொருட்டு 
ஈடனம்‌ ஆர ய பெருமாளே! 


(பாடல்‌ எண்‌ 115) 


தனனர்‌ தந்தன தானன தந்தன 

தனனந்‌ தந்தன தானன தந்தன 

தனனக்‌ தந்தன தானன தந்தன தனதான 
உரையுஞ்‌ சென்றது நாவும்‌ உலர்ந்தது 

விழியும்‌ பஞ்சுபொ லானது கண்டயல்‌ 

உழலுஞ்‌ சிந்துறுபால்கடை நின்றது கடைவாயால்‌ - 


224 சித்தாந்தம்‌ 


ஒழுகுஞ்‌ சஞ்சல மேனி குளிர்ந்தது 

முறிமுன்‌ கண்டுகை கால்கள்‌ நிமிர்ந்தது 

உடலுந்‌ தொர்தியும்‌ ஓடி வடிந்தது பரிகாரி; 
வரவொன்‌ றும்பலி யாதினி என்றபின்‌ 

உறவும்‌ பெண்டிரு மோது விழுந்தழ 

*மறல்வந்‌ இங்கென தாவி கொளுந்இனம்‌ 

இயல்தோகை-- 

மயிலுஞ்‌ செங்கைக ளாறிரு இண்புய 

வரைதுன்‌ றுங்கடி மாலையும்‌ இங்கித 

வனமின்‌ குஞ்சரி மாருடன்‌ என்றன்முன்‌ வருவாயே 
அரிமைந்‌ தன்புகழ்‌ மாருதி என்றுள 

கவியின்‌ சங்கமி ராகவ புங்கவன்‌ 

அறிவுங்‌ கண்டருள்‌ வாயென அன்பொடு தரவேறுன்‌-- 
அருளுங்‌ கண்ட தராபதி வன்புறு 

விஜயங்‌ கொண்டெ ழு போது புலம்பிய 

அகமும்‌ பைந்தொடி சதை மறைந்திட வழிதோறும்‌ ; 
மருவுங்‌ குண்டலம்‌ ஆழி சிலம்புகள்‌ 

கடகந்‌ தண்டைபொன்‌ நூபுர மஞ்சரி 

மணியின்‌ பந்தெறி வாயிது பந்தென முதலான 
மலையுஞ்‌ சங்கலி போல மருங்குவிண்‌ 

முழுதுங்‌ ,கண்ட நராயணன்‌ அன்புறு 

மருகன்‌ ! தென்புன வாயில மர்ந்தருள்‌ பெருமாளே. 

*மறல்‌-யமன்‌ (சூடாமணி) 


பேச்சும்‌ ஓழிந்தது; நாக்கும்‌ வறண்டு போயிற்று 
கண்ணும்‌ பஞ்சடைந்து விட்டது; இவற்றையெல்லாம்‌ 
கண்டு பக்கத்‌ திலிருந்தவர்கள்‌ மனம்‌ கலங்கனர்‌, வாயில்‌ 
ஊற்றிய பால்‌ கடைவாயிலேயே நின்று விட்டது. கடை 
வாயாலேயே (அந்தப்‌ பால்‌) கீழே வழியத்‌ தொடங்கியது. 
துக்கத்துக்கு இடமான உடம்பு 'சில்‌'மலனக்‌ குளிர்ந்துவிட்‌ 
டது.முன்பாகவே முறிவு கொடுத்துக்‌ கைகால்கள்‌ விரைத்‌ 
துப்போயி. உடம்பிலும்‌, தொப்பையிலும்‌ (வீக்கம்‌ 
வடிந்து)விரைவில்‌ உப்புசம்‌ குறைந்தது. வைத்தியர்‌ 


திருப்புகழ்‌-வெளிவராத பாடல்கள்‌ 12111 இ 


வந்து, இனிமேல்‌ ஒன்றும்‌ பயனில்லை (பிழைக்காது) 
எனச்‌ சொன்னவுடனே உறவினர்களும்‌ பெண்களும்‌ 
மோதி அடித்துக்கொண்டு மேல்‌ விழுந்து அழ, யமனான 
வன்‌ வந்து இங்கே என்‌ உயிரைக்‌ கொண்டுபோகன்ற 
காளில்‌, இயற்கையழகுடைய தோகைவாய்ந்த, 


மயில்‌ வாகனமும்‌, பன்னிரண்டு செவ்விய கைகளும்‌ 
வலிமையான (பன்னிரு) தோள்‌ மலைகளின்‌ மீது பொரும்‌ 
தும்‌ மணம்மிகுந்த மாலையும்‌ விளங்‌, இங்கிதமான குண 
முடைய காட்டிற்‌ பிறந்த மின்னற்கொடு. போல்வாளாம்‌ 
வள்ளி, தேவசேனை ஆகிய இரு மனைவிமாருடனும்‌ என்‌ 
முன்பு வந்தருள்வாயாக. 

சூரிய குமாரனான சுக்ரீவன்‌, புகழ்பெற்ற அறுமான்‌ 
எனப்‌ பெறுவோர்‌ இருக்கின்ற குரங்கின்‌ கூட்டத்தினிடத்‌ 
தில்‌, இராமனாகிய பெரியோன்‌ சீதை இருக்குமிடத்தை 
அறிந்து வருவாயாக எனச்‌ சொல்லி (அறுமனிடத்தில்‌) 
அன்போடு  கணையாழியைக்‌ கொடுக்க, முருகனாயன்‌ றி 
வேறாகச்‌ சிவனாக நீயே செய்த (உன்‌) 

திருவருளை (முன்பு) பெற்றிருந்த அரசனாகிய இராவ 
ணன்‌ பலாத்காரமான முறையில்‌ (சீதையைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு) வெற்றிகொண்டு எழுந்து விமானம்‌ மூலம்‌ 
மேல்‌ வழியாகப்‌ போகும்பொழுதே சீதாதேவி புலம்பி 
யமுத இடத்தையும்‌ பசிய வளையல்களை அணிந்த பிராட்‌. 
யின்‌ காட்சி மறைந்து போய்வீடவும்‌, வழி நீள 

பொருந்திய தனது காதணி, காலாழி, சிலம்புகள்‌, 
கைவளை, தண்டை, பொன்னாலாகிய பரிபுரம்‌, முத்துமணி 
இவற்றைத்‌ தன்‌ சேலைக்கிழிவில்‌ பந்துபோலச சுருட்டிக்‌ 
கட்டி எறிந்த இடம்‌ இது, இது பந்து என்பது போன்ற 
பல விவரங்களைக்‌ காட்டிக்‌ கண்டு மீமலும்‌ 

சங்கிலிபோலத்‌ தொடர்ச்சியாக உள்ள மலையின்‌ 
கூட்டங்களிலும்‌, பக்கங்களிலும்‌, ஆகாய முழுவதிலும்‌ 
கண்டு3தடிய இராமபிரானாம்‌ நாராயணமூர்த்து அன்பு 
செலுத்தும்‌ மருமகனே ! அழகிய புனவாயில்‌ என்னும்‌ 
(பாண்டிய நாட்டுத்‌ தலத்தில்‌) வீற்றிருக்கும்‌ பெருமாளே ! 


மயிலை சிவ. முத்துக்‌ குமாரசாமி 
முதலியார்‌ அவர்கள்‌ 'மறைவு, 
( துணேயாசிரியர்‌) 


ஈம்‌ சமாஜத்தின்‌ தொடக்க காலங்களில்‌ சமாஜப்‌ பணி 
களில்‌ நன்கு ஊக்கங்‌ காட்டியவரும்‌ மணி, திருகாவுக்கரசு 
முதலியார்‌ அவர்களுடன்‌ சேரித்‌ தொண்டு, கிராமங்களில்‌ 
சமயக்‌ கொள்கைகளைப்‌ பரப்புதல்‌ முதலிய நற்றொண்டு 
களிலீடுபட்டவரும்‌ சமாஜ ஆண்டு விழாக்களில்‌ சொற்‌ 
பொழிவாற்றல்‌ முதலிய பணிகள்‌ பல ஆற்றிய வருமாகிய 
மயிலை. சிவ. முத்துக்‌ குமாரசாமி முதலியார்‌ அவர்கள்‌ 
6-7-68 சனிக்‌ கமமை இரவு 12-45 மணிக்குத்தம்‌ 76 ஆவது 
வயதில்‌ இறைவன்‌ தஇிருவடிநீழல்‌ அடைந்தார்கள்‌. 


அவர்கள்‌ சென்னைத்‌ தமிழாசிரியர்‌. ககழம்‌, சென்னை 
மாமிலத்தமிழாசிரியர்‌ கழகம்‌, மாணவர்‌ மன்றம்‌ முதலிய 
பல அமைப்புக்களில்‌ சிறந்த பங்கேற்று தமிழ்‌, தமிழ்‌ நாடு, 
தமிழாரசிரியா, மாணவர்‌ முன்னே ம்றத்திற்குச்‌ செய்த 
தொண்டுகள்‌ அளப்பில. ஆரவார நீர்மையற்றவராய்‌ கட 
வுட்கொளகையில்‌ அழுதித முற்றவராய்‌ “ஏன்‌ கடன்‌ பணி 
செய்து கிடப்பதே?" எனும்‌ அப்பர்‌ பெருமான்‌ அருள்‌ 
மொழியை மன த்துட்‌ கொண்டு வள்ளுவர்‌ வாய்‌ மொழிப்‌ 
படி வாழ்ந்து வந்த அப்பெரியார்‌. நம்மை விட்டுப்‌ பிரிந்துள்‌ 
ளார்கள்‌. அவரை பிரிந்து வருந்தும்‌ அவர்கள்‌ குடும்பத்‌ 
தினருக்கு சமாஜம்‌ ஆழ்ந்த துயரைத்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
வதுடன்‌ மறைந்த அபடமிபரியாரின்‌ ஆன்மா ஆடல்வல்லான்‌ 
திருவடிகளில்‌ இன்பமார்ந்திருக்க அவனருளையே ஏத்தி 
வழுத்து கிறோம்‌. 


இரு ஈங்கோய்‌ மலை 
(மூ. ௮.) 
இடம்‌ :--திருச்சிராப்பள்‌ ளி ஜில்லா முசிறிக்கு மேற்கே 


மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. காவிரிக்கு வடகரை யோரம்‌ 
மலைமீது கோயில்‌, 500 படிகள்‌ உடைய று மலை. கடம்பர்‌ 


திரு ஈங்கோய்‌ மலை ௮217 


கோயிலாகிய குளித்தலையிலிருந்‌ து காவிரிக்கரை வழியே 
மேற்கே ஒரு மைல்‌ சென்று அகண்ட காவிரியயைக்‌ 
கடந்து அக்கரை சென்றால்‌ எதிரில்‌ மலையடிவார த்தையும்‌ 
படி களையும்‌ காணலாம்‌. 


பெயர்‌ : திருவேங்‌ மலை என்று வழங்குகிறது, அகத்‌ 
தியர்‌ ஈவடிவம்‌ எடுத்துப்‌ பூசித்தமையால்‌ இப்பெயர்‌, 
சுவாமி மரகதாசலேசுவரர்‌, அம்பிகை மரகத வல்லியம்மை, 
தலவிருட்சம்‌ புளி. 
-—தோற்றுதரு 
ஈங்கோய்‌ மலைமேவும்‌ இன்ப மரகதமான்‌ 
தாங்குமின்ப மேமரக தாசலா, 


கோயில்‌ :--மலைமீதுள்ள.து கற்கோயில்‌. சிவபெருமா 
னுக்குரிய சில மலைக்கோயில்களில்‌ இதுவுமொன்று, அடி 
வாரத்தில்‌ விநாயகர்‌ கோயிலும்‌ முன்‌ மண்டபமும்‌ இருக்‌ 
இன்றன. எளிதாய்‌ ஏறத்தக்க படிகள்‌; அவை தென்புற 
வாயிலுக்கு நேரே செல்கின்‌ றன. வாயிலில்‌ சிறு கோபுரம்‌; 
சந்நிதி முன்‌ விசாலமான மண்டபம்‌, இங்கு விநாயகரும்‌ 
வடபுறம்‌ புதியதான தண்டாயுதடாணி கோயிலும்‌, முன்‌ 
மண்டபத்தில்‌ தண்டபாணிக்கு எதிரில்‌ நவக்கிரகம்‌, பைர 
வர்‌, பிக்ஷ£டனமூர்த்தி, குரியன்‌, மூலவர்‌ கருவறைவாயில்‌ 
மிகவும்‌ குறுகல்‌. அம்பாள்‌ கோயில்‌ அடுத்துத்‌ தனியே 
கிழக்கு நோக்கி உள்ள து அம்பிகை கோயில்‌ விமானம்‌, 
கோபுரம்‌ போலக்‌ கலச அமைப்பு. அம்பிகை சந்நிதியில்‌ 
நல்ல மண்டபம்‌, 


மூர்த்தி :-—மரகதாசலேசர்‌ பெயருக்கு ஏற்றாற்போல்‌ 
பெரிய வடிவில்‌ மரகத நிறமாக அழகு பொருந்தக்‌ காட்சி 
தருகிறார்‌. சுவாமி வாயிலில்‌ இரு துவார பாலகரும்‌ சுவரை 
விட்டு விலகத்‌ தனியே அமர்‌ த்தப்பட்டுள்ளனர்‌. தென்‌ 
புறம்‌ நால்வர்‌; சம்பந்தரும்‌ அப்பரும்‌ ஈடுத்தர வடிவு, 
சுந்தரர்‌ கையில்‌ தண்டு செண்டொடு; கிரீடம்‌ தரித்தவர்‌. 
இவரும்‌ மாணிக்க வாசகரும்‌ பெரிய வடிவம்‌. தென்‌ கோட்‌ 
டங்களில்‌ நர்த்தன கணபதி, தக்ஷிணாமூர்த்தி, பின்புறம்‌ 
திருமால்‌; நிருதிவிநாயகர்‌ முருகன்‌ கோயில்‌, வடபுறம்‌ 


225 சித்தாந்தம்‌ 


பிரமன்‌ துர்க்கை சண்டேசர்‌ நல்ல வடிவம்‌. உற்சவ 
மூர்த்திகளும்‌ ஈடராசரும்‌ காணப்படவில்லை. அம்பாள்‌ 
கோயிலின்‌ ஐந்து கோட்டங்களிலும்‌ பஞ்ச சத்திகள்‌ 
உள்ளனர்‌, அம்பாள்‌ நடுத்தர வடிவம்‌, மண்டபத்தின்‌ 
தென்புறம்‌ வீசுவநாதரும்‌ விசாலாட்சியும்‌ உள்ளனர்‌. 


மரகதாசலேசுரர்‌ சுயம்பு என்றும்‌ கிழே எவ்வளவு 
ஆழம்‌ தோண்டிப்‌ பார்த்தாலும்‌ பின்னும்‌ ஆழத்தில்‌ 
பாணம்‌ செல்லுறெதென்றும்‌ முழுமையும்‌ பச்சை நிற 
மாகவே உள்ளதென்றும்‌ ஆன்றோர்‌ சொல்லுகின்றனர்‌. 


பாடல்‌ :--சம்பந்தர்‌ தேவாரம்‌ முதல்‌ இருமுறையில்‌ 
ஒரு பதிகம்‌ உள்ளது. பதுனோராம்‌ திருமுறையல்‌ நக்ரே 
தேவ நாயனார்‌ திரு ஈங்கோய்மலை எழுபது என்ற பிர 
பந்தம்‌ பாபு யிருக்கிறார்‌. (இதனுள்‌ 75 பாடல்கள்‌ இடைக்‌ 
காமல்‌ இருந்து எம்மால்‌ லா ஏட்டிலிருந்து பிரதி செய்து 
இரு. வி. உலககாதர்‌ மணிவிழா மலரில்‌ வெளியிடப்‌ பெற்‌ 
மது.) 

வரலாறு முன்னே குறிப்பிடப்பட்டது. காலைக்‌ 
கடம்பர்‌ (கடம்பர்‌ கோயில) கட்டுச்‌ சொக்கர்‌ (இரு 
வாட்போக்கி மாதர்‌), மாலை திருவேங்கி நாதர்‌ (ஈங்கோய்‌ 
மலை) ஆலய மூவரையும்‌ ஓரே நாளில்‌ வழிபடுவோருக்கு 
முத்திப்பேறு உறுதி என்று ஐன்‌ றார்‌ சொல்வர்‌. இவ்‌ 
வழிபாடு கார்‌ த்திகைச்‌ . ரமவார த்தில்‌ செய்வது பின்னும்‌ 
சிறப்புடையது, 


கல்வெட்டு இவை கலைப்புண்டு போயிருக்கின்றன, 
இராஜராஜ வளகாட்டுத்‌ திருவாலி நாட்டுத்‌ திருசங்கோய்‌ 
மலை என்று கூறும்‌. இறைவர்‌ திருஈய்ங்கோய்‌மலையுடைய 
மகாதேவர்‌. அப்பர்‌ சம்பந்தர்‌ சுந்தரருக்கும்‌ நக்கிரருக்கு 
மாக மிபந்தங்கள்‌ உள்ளன. ஈக்‌8ரருக்கு ஏற்படக்‌ கார 
ணம்‌ அவர்‌ ஈங்கோய்‌ மலை எழுபது பாடியதாகும்‌. 


நிர்வாகம்‌ :--தனியார்‌ நிர்வாகக்‌ குழு உள்ளது. 


இறப்பு - இத்தலத்துக்கு ஆகமம்‌ வாதுளம்‌ என்று 
குருக்கள்‌ குறிப்பிட்டார்‌. மூலயாதுளம்‌ இன்று இடைப்‌ 


திரு ஈங்கோய்‌ மலை 229 


பதாகத்‌ தெரியவில்லை. உபாகமமாகிய வாதுள சுத்தாக்‌ 
இயமே கிடைக்கிறது. இது ஞானபாதம்‌ மட்டுமே உடை 
யது. இதில்‌ 10 அத்தியாயங்களும்‌ 780 சுலோகங்களும்‌ 
உள்ளன. ஒருபகுதி உரையோடு கூடியது. அச்சிட்ட 
கொன்றைமா௩கரம்‌ சண்முகசுந்தர முதலியார்‌. இதில்‌ 
மூலம்‌ எது உரை எதுமேற்கோள்‌ எது என்று தெரியாமல்‌ 
மிகவும்‌ பிரயாசை எடுத்துத்‌ தெளிந்து அச்சிட்டி ருக்கிறார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது, 


இருக்குறளில்‌ இறையுண்மை 
கா. சிவகாமியம்மையார்‌ 
( முற்றொடர்ச்சி பக்கம்‌ 207 ) 
போற்றிப்பஃறொடையுள்‌, *“1 கடிய பி௰ப்பாற்பட்ட 
புண்ணும்‌ இருவினையும்‌ போயகல "? எனவும்‌, நெஞ்சு விடு 
தூதினுள்‌, 
“ பிறப்பெல்லாம்‌ பிறந்தும்‌ இறந்தும்‌ இருவினையின்‌ 
பொல்லாங்கு துய்க்கும்‌ பொறியிலியேன்‌ ?: 2 
** மூன்றுகுற்றம்‌ மூன்றுதணம்‌ மூன்றுமலம்‌ மூன்றவத்தை 
என்றுநின்று செய்யும்‌ இருவினை *' 3 எனவும்‌ 
சிவப்பிரகாசத்துள்‌, 
4 ' மாயைமா மாயை மாயா வருமிரு வினையின்‌ வாய்மை 
ஆயஆ ருயிரின்‌ மேவும்‌ மருளெனில்‌ இருளாய்‌ நிற்கும்‌ 
மாயைமா மாயை மாயா வருமிரு வினையின்‌ வாய்மை 
ஆயஆ ருயிரின்‌ மேவும்‌ அருளெனில்‌ ஒளியாய்‌ நிற்கும்‌ '? 
எனவும்‌ குறித்துச்‌ செல்லுகன்‌ றனர்‌. இங்ஙனமே மணி 
வாசகரும்‌ வெய்ய வினையிரண்டும்‌ வெந்தகல, ”? 


1. போற்றிப்பஃறொடை-75-76 
2. நெஞ்சுவிடூுதூது-12-13 

3. நெஞ்சுவிடுதூது-18-19 

4,  சிவப்பிரகாசம்‌-70 


280 சித்தாந்தம்‌ 


** முன்னை வினையிரண்டும்‌ வேரறுத்து ? எனத்‌ திருவாசகத்‌ 
துள்‌ பாடுகின்றார்‌ 1. இங்ஙனம்‌ திருவள்ளுவர்‌ குறித்த 
* இருவினையை' ச்‌ சித்தாந்கு சாத்திரங்கள்‌ விளக்கச்‌ செல்‌ 
லகின்றன. 


பிறப்பைக்‌ கொடுக்கும்‌ இருவினையைக்‌ கெடுக்க 
இறைவனைச்‌ சேரவேண்டும்‌! ஆனால்‌ அவனை எங்கனம்‌ 
அடைவது ? “பொறிவாயில்‌ ஐந்தையும்‌ அவித்து 
பொய்ம்மை தீர்ந்து, ஓமழுக்க நெறிநின்றால்‌, அவன்‌ உனது 
மனத்தாமமையில்‌ அமர்வான்‌ '? என்கின்றார்‌ வள்ளுவர்‌. 
ஏனென்றால்‌, இருவினைசேர இப்பொறிவாயில்களின்‌ 
ஆசையும்‌, தேவையுமே காரணமாகின்‌ மன. எனவேதான்‌, 


** அஞ்சுள சிங்கம்‌ அடவியில்‌ வாழ்வன 
அஞ்சும்போய்‌ மேய்ந்ததும்‌ அஞ்சக மேபுகும்‌ 
அஞ்சின்‌ உஒரும்‌ எயிறும்‌ அறுத்திட்டால்‌ 
எஞ்சா இறைவனை எய்தலு மாமே ** 2 


என்றார்‌ சவெமெறிச்‌ செல்வரான திருமூலரும்‌. இவ்வைம்‌ 
புலனால்‌ வருவது உலகியற்றுன்பமும்‌-பிறவித்துன்பமு 
மாம்‌. இவற்றை வெல்லுவதற்குப்‌ பற்றுக்கோடாக 
இருப்பவன்‌ இறைவன்‌. எனவேதான்‌ வள்ளுவர்‌ **தனக்‌ 
குவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்கல்லால்‌ மனக்கவலை 
மாற்றல்‌ அரிது? என்றார்‌. இறைவன்‌ ஒப்பற்றவன்‌. 
ஏனென்றால்‌ அவனே ஒரு தனிமுதல்‌. 


வள்ளுவனாரின்‌ இக்கருத்தையே, £3 தன்னொப்பாரில்‌ 
லாத்‌ துூரயவன்‌,?? சீ தன்னேர்‌ பிறரில்லானை ?' என 
ஞானசம்பந்தரும்‌; “5 தன்னொப்பா ரில்லாதானை, ? 


1. இருவாசகம்‌--இருவெண்பா 

2. இருமந்திரம்‌-1988 

3. சம்பந்தர்‌ தேவாரம்‌, 1-113-2 

4, a 020 

5. திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌. 6-46-2 


திருக்குறளில்‌ இறையுண்மை 281 


£1 மற்றாரும்‌ தன்னொப்பாரில்லா தானை 1! ஏன நாவரசரும்‌; 
£2 தனையொப்பாரை யில்லாத்தனி,?? “£3 தன்னே ரில்‌ 
லான்‌ கதானேயானதன்மை ? என மாணிக்க வாசகரும்‌; 
1 4 இருமுச்சமயமுங்‌ கடந்து தனக்‌ கொப்பிலாது ??' என 


உமாபதி சிவனாரும்‌ மேற்கொண்டு சென்றிருத்தலைக்‌ 
காணலாம்‌. 


இத்தனக்கொப்பில்லாத்‌ தனியாகிய இறைவ 
னுக்கு ' சிவாகமங்கள்‌ ' கூறுகன்றபடி திருவள்ளுவரும்‌ 
எண்குணங்களைக்‌ கூறுகின்றார்‌. 6௧ அறக்கடலாகவும்‌, 


அருளாளனாகவும்‌ வாலதிவனாகவும்‌ இருக்கின்ற இறைவ 
னுக்கு எத்தகைய எண்குணங்களைக்‌ கூறவியலும்‌ 1) 
குணங்குறிகடந்த ஒரு பரம்பொருளுக்கு எங்ஙனம்‌ குணம்‌ 
கூறுவது ? இங்குக்‌ குணமாவது இயல்பு. பரிமேலழகர்‌ 
எண்குணம்‌ என்பதற்குத்‌ ** தன்வயத்தனாதல்‌, தூயவுடம்‌ 
பினனாதல்‌, இயற்கையுணர்வினனாதல்‌, முற்.றுமுணர்‌ தல்‌, 
இயல்பாகவே பாசங்களின்‌ நீங்குதல்‌,” பேரருளுடைமை, 
முடிவிலா ற்றலுடைமை, வரம்பில்‌ இன்பமுடைமை எனச்‌ 
சிவாகமத்துட்‌ கூறப்பட்டது '' எனப்‌ பொருள்‌ சொல்லிப்‌ 
போகின்றார்‌. இவ்வியற்கை இயல்புகளைத்‌ தவத்திரு 
மறைமலையடு களார்‌ தமது ' சிவஞானபோத ஆராய்ச்சி * 
என்ற நூலுள்‌ விரிவாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌ 6 
எட்டாவது குறட்பாவிலும்‌ பத்தாவது குறட்பாவி 
லும்‌, இங்ஙனம்‌ முதன்மையானவனும்‌, வாலறிவனும்‌, 
அன்பரகத்தமர்ந்தானும்‌, வேண்டுதல்‌ வேண்டாமை இலா 
னும்‌, தனக்குவமை இல்லாதானும்‌, அறக்கடலானவனும்‌, 


1. இருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 6-1-2 

2.  இிருவாசகம்‌--புணர்ச்சிப்பத்து. 

27 — திருவண்டயப்பகுதி, 

4, நெஞ்சுவிடுதூது-73 

5. 1* கோளில்‌ பொறியிற்‌ குணமிலவே எண்குணத்தான்‌ 
தாளை வணங்காத்‌ தலை ”? குறள்‌-9 

6. ஏவெஞானபோத ஆராய்ச்சி, பக்‌. 3 ௦ 11 


ம்‌ 


282 சித்தாந்தம்‌ 


எண்குணத்தவனுமான இறைவனது அடிசேர்ந்தார்‌ 
அடையும்‌ இன்பத்தைக்‌ கூறுகின்றார்‌. அதாவது “பிற 
வா[ழி'1 அல்லது “பிறவிப்‌ பெருங்கடலை? நீந்தி வீட்‌ 
டின்பமாயெ முத்தியை அடைதலாம்‌. 


இங்ஙனம்‌ ஏனைச்‌ சமயவாதிகள்‌ கூறும்‌ கடவுள்‌ 
நெறியோடு ஓவ்வாமல்‌ சிவநெறியாளர்‌ கூறும்‌ கடவுட்‌ 
கொள்கையொடு வள்ளுவத்தின்‌ இறைவாழ்த்து முழுதும்‌ 
ஒன்‌ றிவருகின்றமையைக்‌ கொண்டு, சித்தாந்திகள்‌ கண்ட 
இறையுண்மையையே திருவள்ளுவரும்‌ கூறிப்‌ போந்தார்‌ 
எனலாம்‌. 


மேலும்‌, *ஈற்றாள்‌? மாணடி (அடி? *தாள்‌! 
என்ற சொற்களைத்‌ திருவள்ளுவர்‌ பெய்திருக்கின்‌ றமை, 
உருவவழிபாட்டைச்‌ சுட்டுவதற்கேயாம்‌. ஏனெனில்‌, 
“ 2 நமது உள்ளத்துக்கு-கரணங்கட்கு-பொ.றிபுலன்கட்கு- 
உடலுக்கு-உலகுக்கு-வாழ்வுக்கு-எல்லாவற்‌றிற்கும்‌ உரு 
வம்‌ தேவை; உருவமற்ற ஒன்றை உணர்வதற்கும்‌ உருவத்‌ 
துணை தேவை.'? “ நல்தாள்‌ ?' என்ற சொற்கு விளக்க 
மாக, பேராசிரியர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள; “ஒலி வடி 


வாய்‌ எண்ணம்‌ அமைவது அரிது........கண்‌ மனத்தோடு 
நின்று எண்ணங்களுக்கு வடிவு, கொடுத்து நிலைபெறச்‌ 
செய்து வரும்‌ ஆற்றலுடையது...... .. அதனால்‌ அறிவு 


வடிவான கடவுளை எண்ணத்‌ தொடங்கிய மனமும்‌ சிறந்த 
உருவம்‌ தேடிக்‌ கொள்கின்றது. இந்த இயல்பை நன்‌ 
குணர்ந்தே திருவள்ளுவர்‌ * தொழுதல்‌ £ என்று கூறும்‌ 
ரர 


1, பன்னிரு திருமுறை வரலாறு. பக்‌, 612-13 
2, உள்ளொளி-பக்‌, 66 


திருக்குறளில்‌ இறையுண்மை 299 


போது உருவவழிபாட்டைச்‌ சுட்டி * நல்தாள்‌ ! என்று 
கூறினார்‌ 1 என்று கூறிச்செல்வது சாலவும்‌ பொருத்த 
மாகும்‌. 


இங்கு சைவநெறியாளர்களும்‌ உருவவழிபாட்டினர்‌ 
என்பதை உன்னவேண்டும்‌. சிலப்பதிகார காலத்தி 
லேயே, ' பிறவாயாக்கைப்‌ பெரியோனாயெ சிவனுக்குக்‌ 
கோயில்‌ இருந்தமையை அந்நூற்சான்றாலேயே உணர்கின்‌ 
ரோம்‌. உருவவழிபாட்டைச்‌ சித்தாந்த சாத்திரமே, 
* ஆலயந்தானும்‌ அரனெனத்‌ தொழுமே ?'2 எனக்‌ கூறு 
கின்றது. திருநாவுக்கரசரும்‌, சலம்‌ பூவோடு தூபம்‌ 
மறந்தறியேன்‌ ?? என்று திருக்கோயில்‌ வழிபாட்டைச்‌ 
சுட்டிச்‌ செல்கின்றார்‌. 


இங்ஙனம்‌ சைவ ஈநன்னெறியின்‌ அடிப்படையி3லயே 
திருவள்ளுவர்‌ இறையுண்மை கூறிப்‌ போகின்றார்‌. 
மாணிக்கவாசகர்‌ கூறுவதுபோல்‌, வாலறிவனா£ய இறை 
வன்‌, £3 ஓருருவம்‌ ஒருகாமம்‌ ஒன்றுமில்லா '? தவன்‌. 
எனவே அவனை ' இறைவன்‌ ? எனப்பொதுப்‌ படையாகக்‌ 
குறித்து வணங்குகன்றார்‌ திருவள்ளுவர்‌. 


1. திருவள்ளுவர்‌ ௮ல்லது வாழ்க்கை விளக்கம்‌, பக்‌, 292-93 
2. சிவஞானபோதம்‌-12 
3. திருவாசகம்‌-— திருத்தெள்ளேணம்‌. 


ES 


வழிபாட்டின்‌ பண்புகளும்‌ 


பாவனைகளும்‌ 
(மா:ப, இயாகராஜன்‌ பி.ஏ) 


கடவுள்‌ பேராற்றல்‌ படைத்தவர்‌ என்பது மறுக்கமுடியாத 
உண்மை. பூமியையும்‌ சந்திரனுடன்‌ மோதும்படி செய்யலாம்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌ என்னாம்‌? காற்று புயலாக மாறினால்‌ என்ன 
அநர்த்தம்‌ விளைகிறது? நம்‌ அனுபவத்திற்கேற்ப மெல்லென 
வீசினாலன்றோ காற்று இன்பமாக அனுபவிக்கப்‌ படுகிறது. 
காற்று வீசாமலிருப்பினும்‌ புழுக்கமேற்படுகிறது, அதுபோல்‌ 
ஐம்பூதங்களும்‌ நம்மால்‌ அனுபவிக்கத்தக்க அளவில்‌ பயன்பட 
வேண்டும்‌. அப்படி இருக்கச்‌ செய்வது இறைவனின்‌ கருணை 
யன்றோ? தென்றல்‌ காற்று இனிமையாக வீசினாலும்‌ ஒருவனு 
டைய உடல்நலம்‌ சரியாக இல்லையானால்‌ அத்தென்றலும்‌ 
அவனுக்குப்‌ பயன்படாது. அதே போல்‌ இறைவனுடைய ௧௬ 
ணையை உணர மன ஆற்றல்‌ வேண்டும்‌. மன ஆரோக்கியத்‌ 
திற்கறிகுறி அமைதீயேயாகும்‌. பல்‌ ஆடுதல்‌, கை ஆடுதல்‌, 
தலை அசைதல்‌ இவை யெல்லாம்‌ ஆரோக்கிய மின்மையை 
உணர்த்துகின்றதைப்‌ போல்‌ மனச்சஞ்சலமும்‌ ஆரோக்கியத்‌ 
திற்கறிகுறியன்று. எனவே ஒருமுகமாக இருந்து இறைவனை 
நினைத்தாலே அவனுடைய கருணையையும்‌ அருளையும்‌ அனுப 
விக்கக்கூடிய ஆரோக்கிய நிலையாகும்‌. மேலும்‌ மனம்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்த அந்தக்கரணமரகும்‌. *'எண்ணியர்‌ திண்ணியராகப்‌ 
பெறின்‌ எண்ணிய எண்ணியாங்‌ கெய்துப? என்று கூறுவது 
போல மனம்‌ எதை அடையத்‌ திண்மையுடன்‌ நினைக்கின்‌ ததோ 
அதையே உறுதியாய்‌ அடையும்‌. இறைவனைத்தவிர்த்து வேறு 
பொருள்களையடைய இச்சித்தால்‌ அந்தப்‌ பொருள்கள்‌ 
கிடைக்குமேயன்‌ றி இறைவனை அடைய முடியாது. எனவே 
*ஆசையறுமின்கள்‌?? என்று கூறப்பட்டது. நிலையற்ற பொருள்‌ 
களை அடைய நாடி மன ஆற்றலைப்‌ பாழ்படுத்தரமல்‌ இறைவனை 
அடைய மனம்‌ பயன்‌ பட வேண்டும்‌. மற்றும்‌ கடவுள்‌ எங்கும்‌ 
வியாபகமானவன்‌ என்று கூறவேண்‌ டுவதில்லை. ஒரு பொருளை 
முழுமையும்‌ நாம்‌ பார்க்க முடியவில்லை. ஒரு பக்கம்தான்‌ 
பார்க்கமுடியும்‌. ஒரு கீர்த்தனை அல்லது பாட்டைப்‌ பதம்‌ பத 
மாகக்‌ கேட்டு அதனுடைய முழுப்பொருளையும்‌ உணர்‌ இறோம. 
சரிகம பத கீ என்ற ஸ்வரங்கள்‌ தனித்தனியே கேட்கப்படின்‌ 
செவிக்கன்பம்‌ பயக்கா. அவைகள்‌ தொடர்ந்து கேட்கப்‌ 
படின்‌ இசையாக அனுபவிக்கப்படும்‌. கண்ணால்‌ காணும்‌ 
பொருளின்‌ உறுப்புகளை ஒன்று படுத்திக்‌ காணும்போது 


வழிபாட்டின்‌ பண்புகளும்‌ பாவனை களும்‌ 236 


அவைகளின்‌ உருவம்‌ இனையதென உணர்கிறோம்‌. எனவே 
கடவுளின்‌ வியாபகக்தன்மையை நம்மால்‌ உணரமுடியாது. 
“திருமாலும்‌ நான்முகனும்‌ காணாமலையினை தாம்‌ போலறிவேர 
மென்று பொக்கங்களே பேசிடின்‌ என்னபயன்‌? அவனை ஒரு 
உருவத்தில்வைத்து வழிபடல்‌ வேண்டும்‌. அபிராமீபட்டர்‌ 
பாடுவதைக்‌ கீழ்க்‌ காணும்‌ செய்யுளால்‌ தெளிமின்‌. 


கிளியே! இளைஞர்‌ மனத்தே இடந்து இளர்ந்தொளிரும்‌ 
ஒளியே ! ஒளிரும்‌ ஓளிக்கிடமே ! எண்ணில்‌ ஒன்றுமில்லா 
வெளியே ! வெளிமுதற்‌ பூகங்களாக விரிந்த அம்மே ! 
அளியேன்‌ அறிவள விற்கள வானது அதிசயமே. 


என்று, எங்கும்‌ வியாபகமாக இருக்கும்‌ எம்பிராட்டி திருக்‌ 
கடவூர்‌ அபிராமியாக அவருடைய அனுபவத்திற்கெளியராக 
இருப்பதை வியந்து பாடுகிறார்‌. 

ஒளிகொள்‌ மேனி யுடையாய்‌ உம்பராளியென்‌ 

றளிய ராகி யழுதுற்‌ றூரும்‌ அடியார்கட்‌ 

கெளியான்‌ அமரர்க்‌ கரியான்‌ வாழும்‌ ஊர்போலும்‌ 

வெளிய வுருவத்தானை, 


எனவே உருவ வழிபாட்டில்‌ இறைவன்‌ கருணை கூர்ந்து 
எழுந்தருளி நமக்கு அருள்‌ பாலிக்கின்றனென உணர வேண்‌ 
டும்‌. இதனையே ஆவாகனம்‌ செய்து சாநித்யம்‌ உண்டாக்‌ 
கல்‌ என்று கூறுவர்‌. 


மானுடப்‌ பிறவி மேலான பிறவியாயிற் ற அதை 
எடுத்துக்‌ கொண்டேயிருப்போம்‌. என்று எண்ணலாமோ? 
பிறவாமை வேண்டு மென்றே எல்லா அடியார்களும்‌ வேண்டு 
கின்றனர்‌, ஏன்‌? அனுபவமில்லாதவர்களுடைய வாழ்க்கை 
உண்ணுவதும்‌ உறங்குவதுமாக முடியும்‌. பசி எல்லா ஜீவராசி 
களுக்கும்‌ இன்றியமையாத்‌ துன்பம்‌ தருவது. அதை நீக்க 
உணவு தேடுகின்றோம்‌. உணவு வாங்கப்‌ பணம்‌ தேவைப்படு 
கிறது, அதற்கு உழைப்பு வேண்டியிருக்கிறது, உழைப்பு 
அயர்வையும்‌ துன்பத்தையும்‌ தருகிறது. அத்துயர்‌ நீங்க ஓய்வு 
பெற வசதி தேவைப்படுகிறது. அதற்கும்‌ பணம்‌ தேவைப்படு 
கிறது. எனவே உழைப்பும்‌ அயர்வும்‌ மாறிமாறி வாழ்வில்‌ 
வந்துகொண்டேயிரக்கிறது. இறப்பையும்‌ ஓர்‌ இன்றியமையா 
ஓய்வென்றே கருதவேண்டும்‌, பிறப்பும்‌ இறப்பும்‌ உழைப்பும்‌ 


286 சித்தாந்தம்‌ 


அயர்வும்‌ போல மாறி மாறி வந்துகொண்டிருக்கின்‌ றன, 
இவற்றை நீக்க முடியுமா? என்றுதான்‌ பல பெரியவர்களும்‌ 
சிந்தித்து நமக்குப்‌ போதித்துள்ளனர்‌. அப்போதனையே 
இறைவழிபாடாகும்‌. 


தனக்குவமையில்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றலரிது குறள்‌. 


செடியாய உடல்‌8ர்ப்பான்‌ இவினைக்‌ கோர்‌ மருந்தாவான்‌ 
பொடியாடிக்கடிமை செய்த புள்ளிருக்கு வேளுரைக்‌ 
கடியார்ந்த பொழில்‌ காழிக்‌ கவுணியன்‌ சம்பந்தன்சொல்‌ 
மடியாது சொல்லவல்லார்க்கு இல்லையாம்‌ மறுபிறப்பே. 
திருமுறை 1 


பிறப்பிறப்பை மாற்றமுடியும்‌ என்று எண்ணும்ஞானம்‌ 
மனிதப்பிறவியில்தான்‌ உண்டாகிறது. பிறப்‌ பிறப்பில்லா 
சிவபிரானை வழிபடுதலால்‌ மட்டுமே பிறவித்‌ துன்பம்‌ நீங்கும்‌ 
என்பது சொல்லாமலே விளங்கும்‌. வழிபடு மூர்த்தியாகக்‌ 
கொள்ளப்படுவது சிவமென உணர்ந்து அவனையே வழிபட 
வேண்டும்‌. 


குனித்த புருவமும்‌ கொவ்வைச்‌ செவ்வாயிற்‌ குமிண்‌ சிரிப்பும்‌ 
பனித்தசடையும்‌ பவளம்போல்‌ மேனியிற்‌ பால்‌ வெண்ணீறும்‌ 
இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும்‌ காணப்பெற்றால்‌ 
மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவ தேஇந்த மாநிலத்தே, 


என்று கூறுவது உருவவழிபாட்டின்‌ பெருமையா லன்றோ! 
அவனைக்‌ காணப்‌ பெறாநிலையில்‌ மனிதப்பிறவியின்‌ பயன்‌ 
ஒன்றுமில்லை என்றபடி, மனிதப்‌ பிறவியெடுத்துக்‌ கொண்டே 
யிருக்க வேண்டு மென்பது கருத்தன்று. எனவே மனிதப்பிறவி 
யின்‌ மேன்மையையும்‌ அதனால்‌ அடைய வேண்டிய பேற்றை 
யும்‌ உன்னினால்‌ சிவபெருமானை வழிபட உறுதிப்‌ பாடுண்டாம்‌. 


நாம்‌ வழிபடு கடவுள்‌ சிவனென ஓர்ந்தபின்‌ அவன்‌ நன்று 
டையான்‌ தீயதிலான்‌ என்ற; எண்ண மிருந்தாலன்றி நாம்‌ 
அடையும்‌ வினைப்பயனுக்காக இறைவனைக்‌ குறை கூறாதிருக்‌ 
கவும்‌, நம்‌ வினைப்பயனை மாற்றியருள வேண்டுமென்றும்‌ 
கேட்க விரும்பமாட்டோம்‌. அப்படி எண்ணாது அவனை வழி 


வழிபாட்டின்‌ பண்புகளும்‌ பாவனைகளும்‌ 297 


படுதலோ போற்றுகலோ வெறும்‌ முகமனாகும்‌ என்று திருஞான 
சம்பந்த சுவாமிகள்‌ கூறுகிறார்‌. 


குற்றம்‌ நீகுணங்கள்‌ நீ கூடலாலவாயிலாய்‌ 

சுற்றம்‌ நீ பிரானும்‌ நீ தொடர்ந்இலங்கு சோஇநீ 
கற்றநூல்‌ கருத்தும்‌ நீ அருத்தமின்ப மென்றிவை 
முற்றும்‌ நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென்‌ முகம்மனே. 


அப்படி வழிபாட்டை மேற்கொண்டொழுகும்‌ போது 
நமக்கு இடை யூறாக இருப்பது நம்‌ சுற்றமும்‌ சூழலுமாகும்‌, 


"' முத்திநெறி யறியாத மூர்க்கரொடு முயல்வேனை 
பத்திநெறி அறிவித்து ”* 


ஆண்ட அதிசயத்தை வியந்து மாணிக்க வாசகர்‌ பாடுகி 
றார்‌. எனவே முத்திகெறியறிந்த முமூக்ஷாகளுடன்‌, பக்தர்‌ 
களுடன்‌ நாம்‌ கூடவேண்டும்‌. நம்‌ நால்வரைப்‌ போன்ற பரமா 
சாரியர்கள்‌ எளிமையில்‌ இப்போது கிடைக்கப்பட வில்லையே? 
என்று கூறலாம்‌. அப்படிக்‌ கிடை க்க முடியா நிலையில்‌ நமக்கு 
உதவியாயிருப்பது அவர்களுடைய அருட்பாடல்களாகும்‌, 
அந்தப்‌ பாடல்களுடன்‌ நாம்‌ உறவு கொள்ளவேண்டும்‌. 
“ அர்ச்சனை பாட்டேயாகும்‌'' என்றபடி அப்பாடல்களைப்‌ 
பாடிக்‌ கொண்டிருப்பதே பெரும்‌ பூசனையாகும்‌. அப்படிப்‌ 
பாட வல்லவர்களுடன்‌ கூடிப்பாடுதலையும்‌ பழகவேண்டும்‌. 
பக்திப்பாடல்களாகிய தேவாரங்களை இசையுடன்‌ ஓதவல்ல 
வர்கள்‌ பாடக்‌ கேட்டு மகிழ்ச்சியடைய வேண்டும்‌. இதுவே 
தம்மைத்‌ தொண்டரோடு கூட்டிக்கொள்ளும்‌ வழியாகும்‌. 


தண்ணீர்‌ எவ்வளவு சுத்தமாக இருப்பினும்‌ அது தங்கி 
யுள்ள பாத்திரம்‌ அசுத்தமாக இருப்பின்‌ என்ன பயன? அது 
போல்‌ அருட்பாடல்களைப்‌ பாடி வழிபட விரும்புவோர்‌ தம்‌ 
வாக்கைச்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லை 
யேல்பத்தியமின்றி மருந்து சாப்பிட்டால்‌ மருந்தின்‌ குணப்படுத்‌ 
தும்‌ தன்மை கெட்டுவிடுமாபோல நாம்பாடும்‌ அருட்பாக்கக்‌ 
நம்மைத்‌ தூய்மைப்படுத்தி நம்‌ அறிவை இறைவனை அறியள்‌ 
கூடிய ஆற்றலமைந்தகாகச்‌ செம்மைப்படுத்த இடலாதன 
வாகிவிடும. ''பயனில்‌ சொல்‌ பாராட்டுதல்‌” பிறர்‌ குற்றங்களை 
எடுத்துச்‌ சொல்லல்‌? >" * இன்னாது சொல்லல்‌?! *'வன்சொல்‌'? 
வழங்கல்‌, புனைந்துரைத்தல்‌, புறங்கூறல்‌ முதலிய சொற்குற்‌ 
றங்‌ களினின்றும்‌ நம்மைப்பாது காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


235 சித்தாந்தம்‌ 


இக்குற்றங்கள்‌ மனத்தைப்‌ பாழ்‌ படுத்தும்‌. மலர்ப்‌ பூசனையை 
மேற்கொண்டொழுகும்போது நமதுவாக்கைத்‌ தூய்மையாக 
வைத்துக்‌ கொள்ள வேண்டியது இன்றியமையா ததாகும்‌, 
“இல்லையே யென்னாத இயற்பகையின்‌ அடிச்சுவடு பின்பற்றி 
இல்லை யென்ற பதத்தை நம்பேச்சில்‌ கலவாது பேசவேண்‌ 
டும்‌. என்றும்‌ இருக்கும்‌ இறைவனது உலகில்‌ இல்லையென்று 
சொல்லக்‌ கூடிய பொருளில்லை, 


தூய்மையான வாக்கினாலே அருட்பாடல்களைப்‌ பாடி 
அகண்ட பரிபூரண சச்சிதானந்த இறைப்பொருளை லிங்கா 
காரமாகவும்‌ சதாசிவ மூ£த்தமா கவும்‌ வழிபடும்‌ நிலையில்‌ நமது 
குறிக்கோள்‌ அவ்வடிவத்தின்‌ சூக்ஷ்ம ஸ்வரூப லக்ஷ்ண த்தை 
அறிய வேண்டுமென இருத்தல்‌ வேண்டும்‌. அப்போது நமது 
அந்தக்கரணங்கள்‌ தூய்மைப்பட்டு அந்த உண்மை வடிவத்‌ 
தில்‌ கலந்தின்புறும்‌ தன்மையை அடையும்‌, அப்படித்‌ தான்‌ 
பெற்ற இன்பத்தை அபிராமிபட்டர்‌ பின்‌ வரும்‌ பாடலில்‌ 
அழகாக விளக்குகிறார்‌. 


அணியார்‌ கமலத்தில்‌ ஆரணங்கே ! அகிலாண்ட மும்‌ நின்‌ 
ஒளியாக நின்‌ ற ஒளிர்‌ திருமேனியை உன்னுதொறும்‌ 
களியாஇ அந்தக்‌ கரணங்கள்‌ விம்மிக்‌ கரைபுரண்டு 
வெளியாய்‌ விடின்‌ எங்ஙனே மறப்பேன்‌ நின்‌ விரினையே, 


அப்படிப்பட்டபேரின்ப நிலையை விரும்பாது இறைவழி 
பாட்டில்‌ நம்குறைபாடுகளைச்‌ சொல்லி முறையிடுவோமானால்‌ 
“குளிக்கச்சென்று சேற்றைப்‌ பூசிக்‌ கொண்ட?' தன்மையா 
கும்‌. இந்தஅனுபவம்‌ ஜீவிய காலத்திலே பழக்கமாகிவிடின்‌ 
பிராரத்தவினை முடித்த உடன்‌ சூக்ஷ்மதேகம்‌ தானாகவே 
தூலதேகத்தை விட்டுப்‌ பிரிந்து விடும்‌. அந்தகன்‌ வந்து 
கூறுபடுத்தவேண்டியதில்லை. சிறையினின்றும்‌ விடுபட்ட ஒரு 
வன்‌ மீண்டும்‌ சிறையினுள்‌ செல்ல விரும்டான்‌. அதுபோல 
தாமே வெளிப்பட்ட சூக்ஷ்மதேகம்‌ மீண்டும்‌ பிறப்‌ பெய்த 
வேண்டுவதில்லையான படியினால்‌ மற்றிண்டுவாரா நெறியை 
அடைய ஏதுவாம்‌ அந்த நிலையை வழிபாட்டின்‌ மூலமே 
அடையலாம்‌. இதுவே இறை வழிபாட்டின்‌ முத்தி நிலை 
யாகும்‌. பக்திதெறியே முத்தியை அடைவிக்கும்‌ என்பது 
உண்மை. 


இருமந்திரம்‌ அரியவுரை 

(வித்துவான்‌ அம்பை சங்கரனார்‌) 
வழுதலை வித்திடப்‌ பாகல்‌ முளைத்தது 
புழுதியைக்‌ கிண்டினேன்‌ பூசனிபுத்தது 
முழுதும்‌ பழுத்துக்‌ கிடந்தது வாழை 
தொழு துகொண்டோடினர்‌ தோட்டக்‌ குடியே. 


(என்பது) உள்ளே நிற்கிற பிராணனைப்புறம்பே விடுவிப்ப 
தான குற்றத்தையேரட்டுக்‌ கொண்டு இருளை வளைத்து 
வியாபரிக்கிற இடா பிங்கலை பின்‌ செயல்‌ கண்டு குருவசனப்படி 
யாகுஞ்சனத்தாலே மூலாக்கினியைக்‌ கிளப்பினவளவில்‌ 
இதுதானே நவமண்டலங்களையும்‌ கடந்‌ து பெரிய பலத்தைத்‌ 
தரும்படி சுழிமுன்னாடியாகிற வாழைப்‌ பழுத்தது கண்டு 
இந்த வழியிற்செல்லாமல்‌ நோக்கி நிற்கிற பஞ்சேந்திரி 
யங்களாகிற தோட்டக்குடிகள்‌ செயலொடுங்கி நீங்கினபடி 
கண்டு வியந்‌ துசொல்லிய து. 


வழுதலை வித்திட என்பது இந்த சரிரத்திற்கு வித்தாக 
வுள்ளே நிற்கிற பிராணனைப்‌ புறம்பே விடுவதான பெரிய 
குற்றத்தைத்‌ தலைச்‌ செய்வதாக வென்‌ றபடி. 

பாகல்‌ முளைத்தது என்பது இரு பாலும்‌ இருளை விளை 
விப்பதான இடாபிங்கலைகள்‌ தோன்றிற்‌ றென்றபடி. 

புழுதியைக்‌ கிண்டினேன்‌ என்பது புழுக்கத்தையுடைய 
தீயைக்‌ கிளரிப்‌ பார்த்தேன்‌ என்றபடி. 


பூசனி பூத்தது என்பது இந்த வக்கினியைக்‌ சூழ்ந்து 
கொள்வதான ஆகுஞ்சனமாகிற ஆணிபோலிருந்த தென்ற 
படி. 

முழுதும்‌ பழுதீதுக்‌ கிடந்தது வாழை என்பது இந்த 
ஆதஞ்சனத்தாலே அக்கினி கிளம்பின வளவில்‌ முலந்‌ 
தொடங்கி நவமண்டலங்களையும்‌ கடந்து மேலேஅமுதத்‌ 
தைத்‌ தருவதான பலத்தைச்‌ சுழிமுன்னாடியான வாழை 
பலித்த தென்றபடி, 

தொழுது கொண்டோடின தோட்டக்‌ குடியே என்பது 
இவ்வழி செல்லாமல்‌ காத்து நிற்கிற பஞ்சேந்திரியங்களா 


240 சித்தாந்தம்‌ 


கிற தோட்டக்‌ குடிகள்‌ தங்கள்‌ செயல்‌ ஒடுங்கிக்‌ குவிந்து 
கெண்டு நீங்கினார்‌ களென்றவாறு, . 
(குறிப்பு) இச்‌ செய்யுள்‌ சமாஜப்‌ பதிப்பு முதலிய வெளியீடு 
களில்‌ சில மாறுபரடுகளுடன்‌ காணப்பெறுகின்றது. அது 
வருமறு:- 
வழுதலை வித்திடப்‌ பாகன்‌ முளைத்தது 
புழுதியைத்‌ தோண்டினேன்‌ பூசனி பூத்தது 
தொழுதுகொண் டோடினார்‌ தோட்டக்‌ குடிகள்‌ 
முழுதும்‌ பழுத்தது வாழைக்‌ கனியே 
என்பதாம்‌. 


அகம்படி நின்றன ஐயனை யேரும்‌ 

அகம்படி கண்டவர்‌ அல்லலிற்‌ சாரார்‌ 

அகம்படி கண்ணெரி கொண்டறி வேற 

அகம்படி கண்டா ரழிக்கலு மாமே 
(என்பது) சந்திராதித்தர்கள்‌ ஓக்கக்‌ கொண்டு சரீர முந்தள 
ரும்படி பஞ்சவாயுக்கள்‌ வியாபரியா நின்ற து. இவையிற்றை 
யுள்ளேயாம்படிமீட்கிற சங்காரத்திலே மயங்கிற .துயர 
கலுந்‌ தன்னுடைத்தான சுழிமுன்னாடிக்குள்ளே மூலாதார 
மிட மாக நிற்கிற வக்கினியை நவமண்டலங்கள்‌ படியாக 
வறிவு கொண்டேறிற்‌ பிறப்பிறப்பென்கிற முறைபாடு அகலு 
மாயிருந்ததன்றேயென்று அக்கினியின்‌ பெருமையைவியந்‌ து 
சொல்லிய து. 

அகம்படி நின்றன ஐயனையேரும்‌ என்பது சரீரத்துக்கு 
அகமென்‌ றும்‌ போரதலி லிந்தச்‌ சரீரஞ்‌ சரித்‌ து வளையும்‌ படி 
சந்திராதித்தர்கள்‌ ஓக்கக்‌ கொண்டு பஞ்சவாயுக்களும்‌ வியா 
பரித்தபடி யென்றபடி.. 

அகம்படி கண்டவர்‌ அல்லலிற்‌ சாரார்‌ என்பது இந்த 
வாயுக்கள்‌ புறம்பு போகாமல்‌ உள்ளே பொருந்‌ தும்படி ண்க 
டவர்கள்‌ சங்காரத்திலே மயங்குகிற துயரில்சாரார்‌ என்ற 
படி. 


அகம்படி என்பது அகமென்றது தன்னுள்ளேயான 
பூமியென்றபடி. கண்ணெரி என்பது இந்தப்‌ : பூமியாகிற 


திருமந்திரம்‌ அரியவுரை 241 


மூலாதாரத்தை இடமாகக்‌ கொண்டு நிற்கிற அக்கினியை 
யென்றபடி. 


கொண்டறிவேற என்பது அறிவானது : கொண்டு 
ஏறும்படியாக வென்றபடி. 


அகம்படிகண்டார்‌ என்பது சுழிமுன்னாடியினுடைய 
அகத்தே முலாதராந்‌ தொடங்குகிற நவமண்டலமாகிற படி 
யைக்‌ கண்டாரென்றபடி. 


அழிக்கலுமாமே என்பது பிறப்‌ பிறப்பாகிற தொழிலை 
யழிக்கலுமாமே யென்றவாறு. 


(குறிப்பு) இச்செய்யுள்‌ சமாஜப்பதிப்பு முதலிய வெளியீடு 
களில்‌ சிலமாறுபாடுகளுடன்‌ வந்துள்ள து. அதனையும்‌ கீழே 
காண்க. 

அகம்படி கின்றகம்‌ ஐயனை யோரும்‌ 

அகம்படி கண்டவர்‌ அல்லலிற்‌ 'சேரார்‌ 

அகம்படி யுட்புக்‌ கறிகின்ற நெஞ்சம்‌ 

அகம்படி கண்டாம்‌ அழிக்கலும்‌ எட்டே 
என்பதாம்‌, 


ஆவணித்‌ இங்கட்‌ சிறப்பு நாள்கள்‌ 

9 (21-8-68) பூசம்‌ - செருத்துணை நாயனார்‌ விழா 

6 (22-8-68) ஆயிலியம்‌ - புகழ்த்துணை நாயனார்‌ விழா 

do - அதிபத்த காயனார்‌ விழா 

7  (23-8-68) மகம்‌-இளையான்குடிபாற காயனார்‌ விழா 

9 (25-8-68) உத்திரம்‌ - மறைஞான சம்பந்தர்‌ விழா 
14 (30-₹-68) அனுடம்‌ - குலச்சிறை நாயனார்‌ விழா 
16 (1-9-68) மூலம்‌ - குங்கிலியக்கலம நாயனார்‌ விழா 


842 சித்தாந்தம்‌ 


மதிப்புரை 


“ஸ்ரீமத்‌ குமார சுவாமியம்‌ ?' என்னும்‌ நூல்‌ ஒன்று 
வரப்பெற்றோம்‌. இது பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமாகுருதாச 
சுவாமிகள்‌ அவர்களால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டது, சுவாமி 
கள்‌ அடியார்‌ குழாத்துள்‌ ஒருவராகிய திருமதி அரங்கமா 
ய௫ அம்மையார்‌ அவர்கள்‌ முயற்சியால்‌. இரால்‌ வெளிவர்‌ 
அள்ள அ. 


இஅ திருவிளையாடற்காண்டம்‌ 630, கேச்திரகாண்டம்‌ 
120, கடாவிடைகாண்டம்‌ 180, வேட்கைக்காண்டம்‌ 100, 
பல திறப்பொருட்காண்டம்‌ 212 ஆக மொத்தம்‌ 1192 செய்‌ . 
யுள்களையுடையஅ., 


இருவிளையாடற்காண்டம்‌ 630 .. செய்யுள்‌ களுக்கும்‌ 
சைவப்‌ பெரியார்‌ திரு, ௪, சச்சிதாரந்தம்‌ பிள்ளையவர்கள்‌ 
எழுதிய பொழிப்புசையுமுள்ள2. . இந்நூலில்‌ பல்வேறு 
வகையான சந்தப்பாக்களைச்‌ சுவாமிகள்‌. ஆங்காங்கு இயற்றி 
இர்‌ நூலின்‌ ஒசையழகனைச்‌ சிறப்புறு த்தியுள்ளார்கள்‌. 


கந்‌. தப்பெருமான்‌ வரலாறு பாரதத்திலும்‌, பரிபாடலி 
அம்‌ குமார சம்பவம்‌, தரு மருகாற்றுப்படை, சிவரகசியம்‌ 
முதலிய பல்வேறு நூல்களிலும்‌ பெரும்பான்மையாக ஒத்‌ 
அம்‌ சறுபான்மையாகத்‌ தத்தமக்குள்‌ வேறுபாடு கொண்டு 
மிலல்குன்ற த. . அவறறைப்‌ போன்றே இந்மூலும்‌ வட 
மொழி ஸ்காக்‌ ச மகாபுராணதனத அடியொற்றி முருகப்‌ 
பெருமான்‌ திருக்கதையைப்‌ படிப்போருள்ளம்‌ தூய்மை 


யடைய வேண்டும்‌ என்னும்‌ அருள்‌ கோக்கோடு கள்ளத்‌ ... 


தகுவன தள்ளி கொள்ளத்‌ தகுவன கொண்டு விளங்கு 
கின்றது, 


தமிழ்க்‌ கந்த புராணத்தில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ வள்ளியம்‌ 
மைத்‌ திருமணப்‌ படத்லதில்‌ தமிழ்‌ மரபுச்‌ கேற்ற நிலையில்‌ 


மதிப்புரை 949 


அகப்பொருளிலக்கண அமைதி பொருந்தப்‌ பாடியுள்ள 
திறம்‌ அறிஞர்‌ பலரும்‌ அறிர்‌.து மூழ்க்தசே. ஈம்‌ வாமி 
களோ அப்பஞுதியையெல்லாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளா நிலையில்‌ 
தம்‌ நூலில்‌ அதுபற்றிப்‌ பாடாமல்‌ விட்டார்‌ என்க, இது 
போன்று சில வேறுபாடுகள்‌ இர்மூலில்‌ சாணப்பெறு 
இன்றன. 


கேத்திரகாண்டம்‌ என்னும்‌ பகுதியில்‌ இச்சுவாமிசள்‌ 
சென்னை, சண்முகஞானபுசம்‌, இருவேட்டீசுசம்‌, திருவொற் 
றியூர்‌; இருமயிலை, திருவான்மியூர்‌; திறாக்கழுக்குன்றம, 
திருப்போரூர்‌, திருவலிதாயம்‌, பாக்கம்‌ என்னும்‌ திருத்‌ 
தலங்களின்‌ பெருமையைப்‌ பற்றிப்‌ பாடியுள்ளார்கள்‌, இன்‌ 
னும்‌ கடாவிடை காண்டம்‌, மூ.தலிய பகுதிகளிலும்‌ புகுவது 
புனைதல்‌ என்னு முறையில்‌ பெருமான்‌ புகழ்‌ மேம்படத்தக்க 
நிலையில்‌ சுவாமிகள்‌ பாடிப்‌ போற்றியுள்ள திறம்‌ மிகவும்‌ 
நினைந்து நினைந்‌ தின்புறத்தக்கஅ, 


இவ்வாறு பல சிறப்புக்களுடனும்‌ சுவாமிகளின்‌ அணு 
பவ முதிர்ச்சிக்‌ காலத்தில்‌ வெளிவந்தள்ளஅ இர்‌ தாலா 
லின்‌ இதன்கண்‌ பல பெருமைகளும்‌ அமைக கிடத்தல்‌ 
ஒருகலை. 412 பக்கங்கள்‌ கொண்டதும்‌ ஈல்ல கட்டடம்‌ 
அச்சோடு கூடியதுமான இந்நூல்‌ விலை ரூ 7-50 ஆகும்‌, 
அஞ்சற்‌ செலவு தனி. இத மிச ஈன்முறையில்‌ வெளிவரப்‌ 
பாடுபட்டோர்‌ யாவரும்‌ போற்று தற்குரியோசாவர்‌. இதனை 
யாவரும்‌ வாங்இப்‌ படித்துப்‌ பயன்பெறுவார்களாக, இங்‌ 
ழூூல்‌ கிடைக்குமிடம்‌; -— திருமதி அரங்கநாயக்‌ அம்மையார்‌, 
19, புஷ்பாவதி அம்மாள்‌ வீதி, மேலைமாம்பலம்‌, செனனை-33 
என்பதாம்‌. (அம்பை) 


244 சித்தாந்தம்‌ 


66 திருவுர்தியார்‌ உரை '? என்னும்‌ நூல்‌ இன்ற வரப்‌ 
பெற்றோம்‌. சைவ இத்தாந்த சாத்திரங்களுள்‌ இது முத 
லாயது என்பனத யாவரும்‌ அறிந்ததே. 45 பாக்களையுடைய 
இர்மாலுக்குச்‌ சிவப்பிரகாசர்‌ உரை மிகச்சறெர்ததாயுள்ள அ. 
அவ்வுசையுடன்‌ காஞ்சி தொண்டைமண்டலாதினத்‌ தலைவர்‌ 
சிலஸ்ரீ ஞானப்பிரகாச தேக பரமாச்சாரிய சுவாமிகளின்‌ 
அடிக்குறிப்பும்‌ சோர்‌ துள்ள.௪. 


கோவை சைவத்திருவாளர்‌ ௪, பாலசுப்பிரமணிய 
முதலியார்‌ பி. எ., பி, எஸ்ஸி (Ag) அவர்கள ௮ மணிவிழா 


மலராக 15-95-68 அன்று திருக்கடவூரில்‌ இர்றூல்‌ வெளி 
யிடப்‌ பெற்றுள்‌ ளஅ, 


சைவசித்தாந்த சாத்திர நூல்கள்‌ தமிழ்‌ மக்களிடம்‌ 
ஓவ்வொருவீட்டி லும்‌ இருக்கவேண்டும்‌. மக்கள்‌ அந்றூல்‌ 
களைப்படித்து வாழ்வில்‌ வளம்டெ ற்றிலங்க வேண்டும்‌. 
அதற்கு அம்றூல்களை , எல்லோருக்கும்‌ எளிதாகக்‌ கிடைக்கச்‌ 
செய்வது தமிழர்தம்‌ கடனாகும்‌. 


தத்தம்‌ விடுகளில்‌ நிகமும்‌ ஈற்செயல்களில்‌ இது 
போன்ற சமய அறிவு பரப்பத்கக்க நூல்களை வெளியிட்‌ 
டுதவுவது கறந்த புண்ணியத்தின்பாற்டடும்‌. அந்நிலையி 
லேயே சைவப்‌ பெரியார்‌ ௪, பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 
மணிவிழா அமைந்திருப்பது மிகவும்‌ போற்றத்தக்கது. 


46 பக்கங்கள்‌ கொண்ட இரந்ழூல்‌ கல்ல முறையில்‌ அச்‌ 
சிடப்பட்டுள்ளது, விலை குறிக்கப்பெறவில்லை. அஞ்சற்‌ 
செலவனுப்பி **சலைவர்‌, காஞ்சி கொண்டைமண்டலா தினம்‌. 
காஞ்சிபுசம்‌ ?' என்னும்‌ முகவரிக்கு எழுதின்‌ நூலைப்‌ பெற்‌ 
அக்‌ கொள்ளலாம்‌, யாவரும்‌ படித்துச்‌ சமயஉணர்வு பெற்‌ 
அப்‌ பயன்‌ உறுவார்களாக, 


(அம்ன! 1) 


சித்தாந்தம்‌ 246 


“சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ பாட்டும்‌-உரையும்‌- 
வினாவும்‌ '' என்னும்‌ நூல்‌ ஒனற வரப்பெற்றோம்‌. இரு- 
சிரபுரம்‌ மகாவித்துவான்‌ மீனாட்செசெந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
அவர்கள்‌ இயற்றிய இர்.நாலுக்குசை எழுதியவர்‌ மேலைச்செ 
புரி கணேசர்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ வித்து 
வான்‌ மு. கோவிந்தராசனாவர்‌. இந்மூலில்‌ உரையாசிரியர்‌ 
சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ படிப்பதற்குமுன்‌ தெரியவேண்டு 
வனவாகவுள்ள திருத்தொண்டத்தொகை, சேக்கிழார்‌ வர 
லா, திருத்தொண்டர்‌ புராண வரலாறு, மகாவித்துவான்‌ 
மீனாட்டு சுந்தரம்‌ பிள்ளை யவர்கள்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌, 
உமாபதி சிவாச்சாமியார்‌ வரலாறு, பெற்றான்‌ சாம்பான்‌ வர 
லாறு, பிள்ளைச்‌ தமிழின்‌ இலக்கணம்‌ முதலியவற்றை ஈன்கு 
வெளியிட்டிருப்பஅ போற்றத்தக்கதொன்றாஞும்‌, இர்மூவில்‌ 
உரையாசிரியர்‌ ஒவ்வொரு பாடலுக்கும்‌ பொழிப்புரை, 
தொகுப்புசை, குறிப்புரைகளைப்‌ படிப்போர்‌ உளங்கொளற்‌ 
கேற்றவகையில்‌ எழுதியுள்ளார்‌. அலினிற தியில்‌ வினாக்‌ 
களும்‌ உள்ளன. இவ்வினாக்கள்‌ தேர்வுக்குச்‌ செல்லும்‌ 
மாணவர்களுக்குறுஅணையாய்‌ இருக்கும்‌. இன்றியமையா 
விடங்களில்‌ வரலாற்றுச்‌ சுருக்கமும்‌ கரணப்பெறுகின்றது, 
இர்றூல இசெளன்‌ அளவில்‌ 240 பக்கங்களுக்கு மேல்‌ 
கொண்டு நல்ல ௮ச்சடன்‌ தற்போது இசண்டாம்பஇிப்பாச 
வெளிவந்துள்ளது, விலை ரூ. 3-75 தகும்‌. ஹூல்‌ இடைக்‌ 
குமிடம்‌ :- 


வித்துவான்‌ மூ, கோவிந்தராசன்‌, 
பேராசிரியர்‌, 
மேலைச்‌ சவபுசிற, 0. 
பு௫க்கோட்டை வழி, 


என்பதாம்‌. யாவரும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ பயன்பெறுவார்‌ 
களாக. (அம்பை) 


946 சித்தாந்தம்‌ 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌ '” திருநாள்‌ 

திரிசிபுரச்‌ சைவ த்தாந்த சபையில்‌ 1._8-68 ல்‌ 
(6 ௫ந்தரமூர்த்தி நாயனார்‌!” தஇிருகாள்‌, “சைவப்‌ பெருகாவ 
லர்‌'' வித்துவான்‌ இரு. ஈடே௪ு முதலியார்‌ அவர்களின்‌ 
முன்னிலையில்‌ நிகழ்ந்தது, ஏழாம்‌ திருமுறையாகிய சுந்தர 
மூர்த்தி நாயனார்‌ தேவாரம்‌ தப்‌ பெற்று, செயலாளர்‌ சிவப்‌ 
பிரகாசம்‌ ஈனறிகூற கூட்டம்‌ நிறைவுற்றது. 

திருமுறைகாவலர்‌ திரு, ௮. சோமசுந்தரஞ்‌ செட்டி 
யார்‌ அவர்கள்‌ அளித்த பொருளுதவியால்‌ ஏற்பட்ட ஈம்‌ 
சமாஜக்‌ கட்டட டிரஸ்டின்‌ இதரவில்‌ 1-3-06 வியாழன்‌ 
மாலையில்‌ சென்னைக்‌ கபாலீச்சுமத்தில்‌ இரு, சி. மாரிமுத்து 
பி, ஏ. அவர்கள்‌ “£௫ந்தரர்‌ '' என்னும்‌ பெரருளபற்றிச்‌ 
சொற்பொழிவாற்றினார்கள்‌ஃ 


மஇப்புரை 

சுத்தாத்வைத நிர்ணயம்‌ என்னும்‌ ரூல்‌ தன்று 
வரப்பெற்றோம்‌. இது பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமாகுருகாச 
சுவாமிகள்‌ கொள்கையை அடியொற்றி சவாமிகளுடைய 
டெர்களுள்‌ தலைறெந்தோராய திருவல்லிக்கேணி திரு. தா. 
வேங்கடாசல முதலியார்‌ அவர்களால்‌ எழுதப்பட்ட அ, 
இர்மூலில்‌ சைவ இத்தாந்தம்‌ சுத்தாத்வைதம்‌ என்று கூறப்‌ 
படும்‌ எனவும்‌ அதற்குப்‌ பல மேற்கோள்களும்‌ காரணகாரி 
யங்களும்‌ கூறி இத்தொடரில்‌ சத்தம்‌ என்பது பிற அத்‌ 
வைத சமயத்‌ தொடர்கள்‌ போலாஅ பிறிதினியையு நீக்கிய 
சேடணம்‌ என்றும்‌ திரு. முதலியார்‌ அவர்கள்‌ மிக அழ 
குற விளக்க எழுதியுள்ளார்கள்‌. சைவ சித்தாந்தப்‌ பயிற்சி 
யுடையார்‌ யாவரும்‌ படித்தறிகது மகிழத்தக்க நூல்களுள்‌ 
இலது ஒன்றாகும்‌. இது கிரெளன்‌ அளவு 32 பக்கங்கள்‌ 
சொண்டு. தற்போது இரண்டாம்‌ ப.திபபாக வெளிவரச்‌ 
அள்ள. விலை ரூ. 0-50. யாவரும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ 

பயன்பெறுவார்களாக. மால்‌ வேண்டுவோர்‌ 

தா, வேங்கடாசல முதலியார்‌. 
தா. வேங்கடாசல முதலியார்‌, 

1/84, ஆபீஸ்‌ வேங்கடாசல முதலி தெரு, 

திருவல்லிக்கேணி, சென்னை-5, 
என்னும்‌ முகவரியில்‌ பெற்துக்கொள்ளலாம்‌, (அம்பை) 


சமாஜத்‌ தேர்வுகளின்‌ பாடத்திட்டம்‌ 
இளஞ்‌ சைவப்‌ புலவர்‌ 


1. இலக்கணம்‌: ஈன்னூல்‌ காண்டிகை (ஆறுமு௪ 
நாவலர்‌) (6-50) ,யாப்பருங்கலக்காரிகை (9-50 கழகம்‌) 
தண்டியலங்காரம்‌ (பொதுவியல்‌, பொருளணியியல்‌ மட்‌ 
டும்‌ 5-00-கழகம்‌) 


2. இலக்வயெம்‌: திருமுருகாற்றுப்படை (0-75 காவ 
லர்‌) கந்தர்‌ கலிவெண்பா (1.50-கழகம்‌) கந்தர்‌ அனுபூதி 
(0-60- காவலர்‌) திருக்குறள்‌ அறத்துப்பால்‌ (6-50-நாவ 
லர்‌) பரிமேலழகர்‌ உரையுடன்‌. சுந்தரர்‌ தேவாரம்‌ முழுவ 
தும்‌ (1-0-௩ாவலர்‌ ) 

3. சாத்திரம்‌: திருவுந்தியார்‌, இருக்களிற்றுப்படி. 
யார்‌ (1-50-கழகம்‌) உண்மை விளக்கம்‌ (2-16-கழகம்‌) 
திருவருட்பயன்‌ (0-30-கழகம்‌) கொடிக்கவி, வினாவெண்பா 
(அம்பை நூலகம்‌) 

4, உரைநடை: சைவத்தின்‌ சமரசம்‌ (திரு. வி. ௧.) 
வாசசர்‌ அல்லது மெய்யுணர்தல்‌, (சிவக்‌ கவிமணி-1-50 கழ 
கம்‌) தாயுமானவர்‌ வரலாறும்‌ ஆராய்ச்சியும்‌ (கா, ௬. 
பிள்ளை-2-00-கழகம்‌) பெரிய புராண வசனம்‌ (ஆறுமுக 
நாவலர்‌-8-00) திருவிளையாடற்‌ புராண வசனம்‌ (ஆறு 
முக நாவலர்‌-9-50). 


சைவப்‌ புலவர்‌ 


1, இலக்கணம்‌: தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ 
(ஈச்சினார்க்கியம்‌-நாவலர்‌ 6-00) சொல்லதிகாரம்‌ (சேனா 
வரையம்‌-நாவலர்‌ 9-50) பொருளதிகாரம்‌ (இளம்பூரணம்‌. 
நாவலர்‌ 9-50) தருக்க சங்கிரகம்‌ (சிவஞான முனிவர்‌- 
நாவலர்‌ 0-60) 


2, இலக்கயம்‌. பெரிய புராணம்‌ (திருநாவுக்கரசர்‌ 
புராணம்‌ முழு தும்‌-ப-50. (காசிமடம்‌, திருப்பனந்தாள்‌. J 
சம்பந்தர்‌ தேவாரம்‌ முழுதும்‌ (அம்பை நூலகம்‌) திருவா 
சகம்‌ முழுவதும்‌ (சாவலர்‌ 1-50) ஒன்பதாம்‌ திருமுறை 
முழுதும்‌ (ஈாவுலர்‌ 1-50) 


946 சித்தாந்தம்‌ 


3. சாத்திரம்‌: சிவஞானபோதச்‌ ஏிம்‌றுரை (நாவ 
லர்‌ 2-75) சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ (சிவஞான முனி 
வர்‌ உரை-காவலர்‌-6-00) சிவப்பிரகாசம்‌ (காவலர்‌-8-00) 
சங்கற்ப நிராகரணம்‌ (அம்பை நூலகம்‌) 


4, உரைநடை; சைவ சித்தார்த ஞான போதம்‌ 
(மறைமலையடிகள்‌ -கழகம்‌-6-00) சிவஞான சித்தியார்‌ 
ஆராய்ச்சி (௩. சிவகுருகாத பிள்ளை-கழகம்‌ 1-75) திருக்‌ 
குறளின்‌ உட்கிடை சைவ சித்தாந்தமே (௧. வச்சிரவேல்‌ 
முதலியார்‌, அம்பை நூலகம்‌ 1-76) பெரிய புராண சூசனம்‌ 
நாவலர்‌ 0-76) 


சமாஜத்‌ தேர்வு எழுதுவோர்‌ கவனிக்க 


தேர்வு எழுத விரும்புவோர்‌ பாடத்திட்டத்திற்‌ குறித்‌ 
துள்ள நூல்களை நன்கினிது படித்துப்‌ பயிற்சி பெற்றிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. சைவப்‌ புலவர்‌ தேர்வில்‌ முதல்‌ வகுப்பீல்‌ 
தேர்ச்சி பெறும்‌ இளைஞர்க்கு அதற்கென அன்பரொருவர்‌ 
வழங்கிய மூலப்‌ பொருளினின்றும்‌ வரும்‌ வருவாயைக்‌ 
கொண்டு பரிசு வழங்கப்பெறும்‌. இளஞ்‌ சைவப்‌ புலவர்‌ 
தேர்வுக்கு ரூபாய்‌ மூன்றும்‌ சைவப்‌ புலவர்‌ தேர்வுக்கு 
ரூபாய்‌ நான்கும்‌ பதிவுக்‌ கட்டணம்‌ ஆகும்‌. விண்ணப்பம்‌ 
அனுப்பும்‌ இறுதிநாள்‌ 30-9-68. தேர்வு ஈவம்பர்‌ மாதம்‌ 
மூன்றாம்‌ சனி, ஞாயிற்றுக்‌ கஇழமைகளில்‌ நடைபெறும்‌. 
விண்ணப்பத்தில்‌ 1. பெயர்‌ 2. வயது 8, எழுதவிரும்‌ 
பும்‌ தேர்வு 4. தேர்வு எழுத விரும்பும்‌ இடம்‌ 5. படிப்பு 
முதலிய விவரங்கள்‌ எல்லாம்‌ எழுதப்‌ பெற்றிருக்கவேண்‌ 
டும்‌. தேர்வுக்குரிய நூல்கள்‌ அடைப்புக்கு மியில்‌ காணப்‌ 
பெறும்‌ இடங்களில்‌ கிடைக்கும்‌. அவைகளின்‌ முகவரி 
கள்‌.வருமாறு 1. ஆறுமுக நாவலர்‌ அச்சியந்திர சாலை 
800, தங்கசாலைத்தெரு, சென்னை-1 2. தென்னிந்திய சைவ 
சிந்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, பிராட்வே, சென்னை-1, 
9. அம்பை நூலகம்‌,7 4/1, கோவிந்தன்‌ ரோடு, மேலைமாம்‌ 
பலம்‌, சென்னை-98, என்பதாகும்‌. 

சைகைகள்‌ 


ப 


ச ஜை ௪௧௨ 


ச 


ரச 


பிற செய்திகள்‌ 

காஞ்சி மெய்கண்டார்‌ கழக 1605 ஆவத ஞாயிறு வாச 
வழிபாடு 7-7-68 மாலை விசடச்‌ சக்கர விநாயகர்‌ சிதியில்‌ 
காடிக்கங்காபிடேசப்‌ பிரார்த்தளையுடன்‌ மிகச்‌ றப்பா 
நிகழ்ந்த. புலவர்‌ மாமணி இரு. வி, திருஞான சம்பம்த 
முதலியார்‌ அவர்கள்‌ '* காசிக்கங்கையின்‌ பெருமை ' என்‌ 
பஅபற்றி விரிவுசையா ற்றினார்கள்‌. 

ஸ்ரீ அடகிலாண்டேஸ்வமி ஸ்ரீ ஜெம்புகேஸ்வசர்‌ திருக்‌ 
கோயில்‌ திருப்பணிக்குழுவினர்‌, சென்ற 127-068 ஆம்‌ 
தேதி கலை 9 மணிக்கு இந்தக்‌ கோயில்‌ மேல ராஜ கோபு 
ரத்தை ஓட்டியுள்ள திருமீற்றான்மதில்‌ திருப்பணியை, தஞ்‌ 
சாவூர்‌, இந்து சமய அறநிலைய ஆட்‌சித்குறைத்துணே லேயர்‌ 
இரு, 1.14, சிங்காரவேலு பி, ஏ., பி. எல்‌, அவர்களைச்‌ 
கொண்டு தொடக்கிவைத்தார்கள்‌. மதுரை சித்தாந்த கலா 
நிதி திரு, ஒளவை ௪, அசைசாமி பிள்ளை அவர்கள்‌ தலைமை 
வடத்தார்கள்‌. 

இதை ஓட்டி. அன்று மாலை 0 மணிக்கு இம்‌தக்‌ கோயில்‌ 
ஊஞ்சல மண்டபத்தில்‌, தொடக்கவிழாக்‌ கூட்டம்‌ ஈடை 
பெற்றது. திருப்பணிக்‌ கமிட்டித்‌ தலைவர்‌ திரு, T.M. 
நாராயணசாமி பிள்ளை, ஏம்‌.ஏ,பி.அல்‌ அவர்கள்‌ எல்லோசை 
யும்‌ வரவேற்றார்கள்‌. ஓளவை, ௬, அரைசாமி பிள்ளை, அவர்‌ 
தலைமை தாங்கினார்கள்‌. திரு. 1:11. சிங்காரவேலு பி.எ., 
பி.எல்‌, அவர்கள்‌ தொடக்கவுளையையும்‌, திரு. 5, இசாதா 
கிருஷ்ணன்‌. எம்‌. ஏ. அவர்கள்‌ சிறப்புரையையும்‌ மிகழ்த்‌ 
தினார்கள்‌. 

இருநீற்ரான்‌ மதிலின்‌ சிறப்பையும்‌, புனிதத்தன்மை 
யையும பற்றி விரிவாக எடுத்துச்‌ சொன்னார்கள்‌ துணை 


உட ஆணையர்‌ அவர்கள்‌ வேண்டுகொளுக்கணெங்க, கூட்டத்திற்கு 


x 


வந இரும்தவர்கள்‌, ௬ 62-00 ஈன்கொடை கொடுத்தார்‌ 
கள்‌. 

திரு 06. வரதராஜ்‌ பிள்ளை அவர்கள்‌ ( தலைவர்‌, தர்ம 
மர்த்தர்‌ குழு) எல்லோருக்கும்‌ ஈன்றி கெரிவித்த பிறகு 
கூட்டம்‌ 9 மணிக்கு முடிந்‌ த. 


பிற செய்திகள்‌ 


புசசைத்‌ இரு நெறிக்‌ கழகத்தின்‌ 89 ஆம்‌ திங்கள்‌ வழி 
பாடு 21.7.68 ஞாயிறு மாலை 4மணிக்கு திருவல்லிக்கேணி 
திர்த்த பாலிக.ர்‌ கோயிலில்‌ சிறப்புற நிகழ்ந்த அ. 


கோவை சேக்கிழார்‌ திருக்கூட்டத்தார்‌ திருவஞ்சைக்‌ 
களத்தில்‌ ஸ்ரீ சுந்தர மூர்த்தி சுவாமிகள்‌, ஸ்ரீ சோமான்‌ 
பெருமாள்‌ காயனார்‌ 24 அவத அண்டு குரு பூசைத்திரு 
விழாவை 31.7.6, 1.8.6, 2 8.68 ஆம்‌ நாள்களில்‌ மிகச்‌ 
சிறப்பாகக்‌ கொண்டாடினர்‌, பலரும்‌ கலந்து திருவருளுக்‌ 
குப்‌ பாத்திரமாயினர்‌. 


கன்னிலம்‌ தரலுக்கர அம்பல்‌ ஸ்ரீ பிரமபுரீசுவர அவாமி 
ஆலயத்தில்‌ 2,8.68 மாலை (சித்தாந்தம்‌! ஆசிரியர்‌ திரு.மு. 
அருணாசலம்‌ எம்‌. ஏ. அவர்கள்‌ “சைவ சித்தாந்தம'' என்‌ 
னும்‌ பொருள்‌ பற்றிச்‌ சொற்பொழி வாற்றினார்கள்‌. 


27.6.68ல்‌ சேலம்‌ செத்‌ திமேடு, மஅரைப்‌ பிள்ளை மாளி 
கையில்‌, திரு. மதுரைப்‌ பிள்ளையின்‌ இரண்டாவது குமாரர்‌ 
செல்வன்‌ இருஷ்ணகுமாருக்கும்‌, திருச்சி, சைவ இிதுதாந்க 
சபைச்‌ செயலாளர்‌ திரு. சிவப்பிரகாசம அவர்களின்‌ தமபி 
திரு. கணேசம்‌ பிள்ளையின்‌ குமாரத்தி செல்வி. மோகனேஸ்‌ 
வரிக்கும்‌, ம அரை, P.T. இராஜன்‌, Bar-At. Law. அவர்‌ 
களின்‌ தலைமையில்‌ மறைமலை அடிகளின்‌ குமார்‌ சென்னை 
இரு. மாணிக்கவாசகம்‌ அவர்கள்‌ தமிழர்‌ முறையில்‌ திரு 
மணத்தை, 'தேவாசம்‌!' (“திருவாசகம்‌ முதலியவை களிலி 
ருக்கு தக்க பாடல்களை ஒதி மிகச்‌ சிறப்பாக ஈடததிவைத்‌ 
தார்கள்‌. 


Printed at the Sengunthamithran Press, 33, Armenian Stroot, Madras 
by V. Sambandan, Edited by M. Arunachalam, MA., and Published 
by 8. Satchidanandam Pillai, ஐ A.,L.T., for the Saiva Siddbantha 
Maba Samajam, 12, Raat Mada 8#., Mylapore, Madras-4, 


